மஹரிஷி தாயுமாறார்‌ 
MAHARSHI THAYUMANAR 


1069 ன்பு நிலயம்‌, இராமச்சந்திரபுரம்‌ 
Mp / Em 


மஹரிஷி தாயுமாஜர்‌ 


Maharshi Thayumanar 


வாமி சுத்தானந்த பாரதியார்‌ 
இயற்றியது, 


அன்பு நிலயம்‌ 
இராமச்சந்திரபுரம்‌, திருச்சி ஜில்லா 
1941 


MAHARSHI THAYUMANAR 


All rights reserved by 


THE ANBU NILAYAM 
Ramachandrapuram :: Trichy Dt. 


Annas Four 


Eig Cents 20. 


மஹரிஷி தாயுமானார்‌ 


1. பொருள்‌ வணக்கம்‌ 


நித்தியமாய்‌, நிர்மலமாய்‌, நிட்களமாய்‌, நிராமயமாய்‌ 
நிறைவாய்‌, நீங்காச்‌ 

சுத்தமுமாய்த்‌ தூரமுமாய்ச்‌ சமீபமுமாய்த்‌ துரியநிறைச்‌ 
சுடராய்‌, எல்லாம்‌ 

வைத்திருந்த தாரகமாய்‌, ஆனந்த மயமாகி 
மனவாக்‌ கெட்டாச்‌ 

சித்துருவாய்‌ நின்றவொன்றைச்‌ சுகாரம்பப்‌ பெருவெளியைச்‌: 
சிந்தை செய்வாம்‌ ! 

இகபரமும்‌ உயிர்க்குயிரை, பானெனதற்‌ றவருறவை 
யெந்த நாளும்‌, 

சுகபரிபூ ரணமான நிராலம்ப கோசரத்தைத்‌ 
துரிய வாழ்வை, 

அகமகிழ வருந்தேனை, முக்கனியைக்‌ கற்கண்டை 
அமிர்தை நாடி, 

மொகுமொடகென இருவிழிநீர்‌ முத்திறைப்பக்‌ கரமலர்கள்‌ 
முகிழ்த்து நிற்பாம்‌ ! 


6 மஹரிஷி தாயுமானார்‌ 


சாதிகுலம்‌, பிறப்பிறப்புப்‌ பந்தழுத்தி அருவுருவத்‌ 
தன்மை நாமம்‌ 

ஏதுமின்றி, யெப்பொருட்கும்‌, எவ்விடத்தும்‌ பிறிவறநின்‌ 
றியக்கஞ்‌ செய்யும்‌, 

சோதியைமாத்‌ தூவெளியை, மனதவிழ நிறைவான 
துரிய வாழ்வைத்‌ 

தீதில்பர மாம்பொருளைத்‌ திருவருளே நினைவாகச்‌ 
சிந்தை செய்வாம்‌ ! 


2. சிறுவயதிலே 


பிஞ்சு வயதிலேயே, உலகின்‌ அன்ப நாடகத்தை, 
இறைவன்‌ என்னைச்‌ சுற்றிப்‌ பளிச்சென விளக்கினான்‌. 
எங்கே மோக்கினும்‌, இருவினைப்‌ போர்முழக்கம்‌ | ஆசை 
யாணவ மாயாவிலாசமான உலகியல்பு இவ்வளவுதா னென்‌ ' 
றறிர்‌து, ஆறுவயதிலேயே மனம்‌ அற்றுப்போயிற்று. 
உலகே என்முன்‌ படலம்‌ படலமாக விரிந்து பேசும்‌ 
இயற்கை நாலானது. நான்‌ கண்ட மனிதர்‌ வாழ்வெல்லாம்‌ 
அதன்‌ சொற்றொடர்களாயின. “நான்‌” எனும்‌ ஒன்‌ 
றெழுக்‌.த; பல வேடங்கள்‌ புனைந்து, பலபலவான பேர்‌, 
வடிவு, சாதி, சமயவாதம்‌, உஞ்சாமி எஞ்சாமி என்னும்‌ 
சண்டைகளைப்‌ பெருக்கிப்‌ பொதுநிலை யுண்மையை மறைக்‌ 
கும்‌ சூது அப்போதே புலப்பட்டது மதுரை மீனாட்சி 
கோயிலில்‌, சுந்தரேசர்‌ பிராகாரத்திலுள்ள பழைய வன்னி 
மரத்தருகே உட்கார்ந்து பெரும்பாலும்‌ சிந்தையிலாழ்க்‌.து 
விடுவதுண்டு. அதன்‌ பயனாக உள்ளே ஏதோ ஓர்‌ இன்‌ 
பப்பொருள்‌ உணர்வான ௮. தனிமை இனிமையாயிருந்த அ. 
இந்த வுலஇற்கு ஓர்‌ இறைவன்‌ உள்ளான்‌ ; அவனைக்‌ காண 


சிறுவயதிலே {i 


வேண்டுமென்ற காதல்‌ உதித்தது, வீட்டில்‌ எந்தத்‌ தின்‌ 
பண்டங்‌ கிடைத்தாலும்‌ அதிற்பாதி ஏழைகளுக்குத்‌ தந்து 
விடுவ அண்டு. எங்கே கதை நடந்தாலும்‌, அறிவாளிகள்‌ 
பேசினாலும்‌ அங்கே ஓரு மூலையில்‌ அடக்கமாயிருந்‌து 
பேச்சை உள்ளே வாங்கிக்கொண்டு மீண்டும்‌, தனியிடம்‌ 
சேர்ந்து சந்திப்ப துண்டு, “ ஒன்று, பல, சிவன்‌, சக்தி, 
உரு, அரு, அருவுரு, அருளுரு, முப்பாழ்‌ கடந்த சூனியம்‌, 
தானேதான்‌ ' என்று இவ்வாறு வாதமிடும்‌ சமயச்‌ சலசலப்‌ 
புகளுக்‌ கடையே 4 உண்மை ௭௮ 2? என்று சின்னஞ்‌ 
சிறு வுள்ளம்‌ வினாவிக்கொண்டே யிருக்கும்‌. பாட்டனார்‌ 
இறந்தார்‌ ; அவருடலைச்‌ சுட்டுச்‌ சாம்பலாக்கினர்‌. பாட்‌ 
டனாராக எனக்கு இனிய கதைகளையும்‌, வாக்குகளையும்‌ 
சொன்ன தெனு 2 நாளை இவ்வுடலையும்‌, இறந்தால்‌ எரிப்பரே; 
ஆதலால்‌ இவ்வுடலுக்குள்‌ உள்ள ஏதோ வொன்றே “நாள்‌? 
என்ற அப்போதே புலனானலு. இந்த “நரன்‌” என்பத 
எத 2 என்ற விசாரணை என்னுள்ளே பலமாக நடக்கும்‌. 
மணிக்கணக்காக என்னுள்‌ பேசுவது யார்‌? அதோ அவ 
ருள்‌ உயிர்ப்பது யார்‌? நினைப்பதெது 2 பார்ப்பதெது 2 ?' 
என்ற விசாரத்திலேயே அழ்ந்து பித்துப்‌ பிடித்ததுபோல்‌ 
உட்கார்ந்திருப்பஅண்டு, அப்போது வீட்டு நினைவேயிராது. 
கண்டவர்‌ கேலி செய்தாலும்‌ தோன்றுவதில்லை. பள்ளிப்‌ 
பாடங்கள்‌ பள்ளிக்கூடத்துடன்‌ சரி, அவற்றைத்‌ தீராக்‌ 
கடமையாக அங்கேயே ஊதியெறிந்துவிட்டுத்‌ தனியாகச்‌ 
சென்று உள்விசாரந்தான்‌ செய்வது. பரதேவியிடம்‌ 
6 அம்மா! எனக்கு உண்மையை விளக்கு ! ”' என்று ஓயாது 


முறையிடுவ அண்டு, 


வீட்டிஓள்ளவர்கள்‌, “ஏதோபோலத்‌ இரிறொனே 
இந்தப்‌ பயல்‌! என்று அடிக்கடி இடித்துரைப்‌ 


8 மஹரிஷி தாயுமானார்‌ 


பர்‌. ஒருகாள்‌ இதற்கு ஏழாந்திருகாள்‌ (மட்டையடி 
பூசை) நடந்தத உடனே வழக்கம்போலக்‌ கோயிலுக்கு 
ஓடினேன்‌ : * பராசக்தி! நீயே என்‌ அம்மா!” என்று 
தேவி சந்நிதிமுன்‌ அன்ற விழும்‌ தழுதது இன்றும்‌ நினை 
விருக்கிறது, அதற்கு முன்பே கவித்திறன்‌ உண்டாயிற்று, 
சிறுசிறு பிஞ்சுக்‌ கவிகள்‌ வாயில்‌ ஊறிக்கொண்டே 
யிருக்கும்‌. 


_——— 


3. தேவி வழிகாட்டிலள்‌ 


“பரதேவி! ஒரு வழிகாட்டு! சுற்றுலகம்‌ வெற்றல 
கம்‌; என்னன்பு முழுவதும்‌ உன்னிடமே வைத்தேன்‌. 
பெற்றவர்பாலும்‌, உற்றவர்பாலும்‌ பற்றுதலில்லை ; கற்றவர்‌ 
பாலும்‌ சூதும்‌ வாதும்‌ பொறாமையும்‌ காண்கிறேன்‌. 
தாயே! எனக்குத்‌ தெளிந்த உண்மையை யார்‌ வாயினின்றா 
வது பேசு!” என்றுருக நின்றேன்‌. அப்போது (இரவு 0 
மணி; பட்டு நிலா வீசுகிறது) வெளியே சில பரதேசி 
களின்‌ உருக்கமான குரல்‌ கேட்டது; ஓசையைகோக்கி 
ஓடினேன்‌ :-- 


பாராதி பூதநீ பல்லை--உள்ளிப்‌ 
பாரிந்‌ திரியங்‌ கரணநீ யல்லை 
ஆராய்‌ ; உணர்வுநீ என்றான்‌ ஐயன்‌ 
அன்பா யுரைத்தசொல்‌ லானந்தந்‌ தோழி! 


கடலின்‌ மடைவிண்ட தென்ன--இரு 
கண்களும்‌ ஆனந்தக்‌ கண்ணீர்‌ சொரிய, 
உடலும்‌ புளகித மாக என 
துள்ளம்‌ உருக உபாயஞ்செய்‌ தாண்டி! 


தேவி வழிகாட்டினாள்‌ 9 


“அருளால்‌ எலையும்பார்‌! ? என்றான்‌ அத்தை 
அறியாதே சுட்டியென்‌ அறிவாலே பார்த்தேன்‌ ; 

இருளான பொருள்கண்ட தல்லாற்‌--கண்ட 
என்னையுங்‌ கண்டிலன்‌ என்னேடி தோழி ! 


ஆக்கி யளித்துத்‌ துடைக்குந்‌--தொழில்‌ 
அத்தனை வைத்தும்‌எள்‌ எத்தனை யேனுந்‌ 

நாக்கற நிற்குஞ்‌ சமர்த்தன்‌ உள்ள 
சாக்ஷியைச்‌ சிந்திக்கத்‌ தக்கது தோழி! 


ஆங்கென்றும்‌ ஈங்கென்றும்‌ உண்டோ 7--சச்சி 
தானந்த சோதி யகண்ட வடிவாய்‌ 

ஓங்கி நிறைந்தது கண்டாற்‌--பிள்னர்‌ 
ஒன்றென்‌ றிரண்டென்‌ றுரைத்திட லாமோ ? 


அன்றென்றும்‌ ஆமென்றும்‌ உண்டோ 1--உனக்‌ 
காளந்தம்‌ வேண்டின்‌ அறிவாகிச்‌ சற்றே, 
நின்றால்‌ தெரியும்‌ எனவே--மறை 
நீதியெம்‌ ஆதி நிகர்த்திறன்‌ தோழி ! 


என்ற அனந்தக்களிப்பு அளவற்ற ஆறுதலுடன்‌ உள்ளத்‌ 
திற்‌ பாய்ந்தது, பொற்றுமரைப்‌ படிக்கட்டில்‌ உட்கார்ந்து 
அன்பர்‌ சிலர்‌ பாடினர்‌, அந்தக்‌ கம்பீரமான அனுபவ 
வாக்கில்‌ நான்‌ சொக்கிப்போனேன்‌. அதைக்‌ கேட்கக்‌ 
கேட்க என்னுள்‌ வைராக்‌ியக்‌ கனல்‌ ஏறியது, ' அனந்த 
மோனி என்னைப்‌ பற்றிக்கொண்டு, சொல்லாத வார்த்தை 
சொன்னான்‌ ; கருவி கரணங்களின்‌ சேட்டையறச்‌ சும்மா 
இருத்தினான்‌ ; முன்னிலைச்சுட்‌ டொழிந்தது; ௬௧ முதித்‌ 
தது ; வேறு பற்றறத்‌ தன்னையே உள்ளே பற்றச்‌' சொன்‌ 
னான்‌ ; மோன முத்திரை யளித்தான்‌ ; எனது இடும்புப்‌ 
பேச்சை யடக்கனான்‌; ஆசா பிசாசைத்‌ துரத்தினான்‌ ; 


10 மஹரிஷி தாயுமானார்‌ 


ஜயன்‌ தன்னடி நிழலில்‌ என்னைக்‌ கூட்டினான்‌ ; எனது 
பொய்ம்மரபைக்‌ கெடுத்தான்‌ ; உடல்‌ சிலிர்க்க, உள்ளங்‌ 
குளிர என்னைத்‌ தானாக்கிக்‌ கொண்டான்‌ 2-—என்‌ தலைவன்‌, 
கடவுள்‌; அன்பருக்‌ கன்பான மெய்யன்‌, அருட்குரு 
நாதன்‌, முத்தொழில்‌ முதல்வன்‌, எல்லாம்‌ ஆக்கியும்‌; எதி 
அம்‌ தாக்கற நிற்கும்‌ சமர்த்தன்‌, * அருளாற்‌ பார்‌! அற்ப 
மதியாற்‌ பார்த்தால்‌ இருளேயாம்‌ ; உள்ளச்‌ சாட்சியை 
உணா! அங்கேதான்‌ சிந்தை பிறப்பதும்‌, இறப்பதும்‌ 
இரண்டற்றிருப்பதும்‌. உள்ளமே சிவானந்த பூமி ; வெட்ட, 
வெளி ; போக்குவரவற்ற உறுதி நிலை. அதில்‌ மெய்யறி 
வின்ப வொளியுள்ளஅ ; அதைக்‌ காண்‌ | பிறகு ஒன்றிரண்‌ 
டென்னும்‌ விகாரம்‌ ஒழியும்‌. உடல்‌ விழுவதற்குள்‌ உள்ள 
பொருளையுணர்‌ ; விருப்பு வெறுப்பற்றிரு ; காம வலையிற்‌ 
சிக்காதே ; உலகைக்‌ கண்டு மயங்காதே ! ? என்றுணர்த்தி, 


வந்த வரவை மறந்து மிக்க 
மாதர்பொன்‌ பூமி மயக்கத்தில்‌ ஆழும்‌ 
இந்த மயக்கை யறுக்க--எனக்‌ 
கெந்தைமெய்ஞ்‌ ஞான எழில்வாள்‌ கொடுத்தான்‌ ?? 


4. என்‌ நண்பன்‌ 

இந்த ஞானமொழிகள்‌ என்‌ உள்ளத்தை அள்ளின ; 
அத்தனை அமுத மொழிகளும்‌ என்னுயீரெல்லாம்‌ இத்திக்க 
உள்ளே பாய்ந்தன. “ அன்னையே | வழிகாட்டினை ; நின்‌ 
னருள்‌ வாழி!” என்று தாயை உள்ளுருகிச்‌ சந்தித்தேன்‌. 
அப்‌ பரதேசிகளுடன்‌ அளவளாவி, அவை தாயுமானவர்‌ 
பாடலென்றதிந்‌௮, புது மண்டபத்தில்‌ 4-அணாவிற்கு ஒரு 
புத்தகம்‌ வாங்கி, அதை விடாது படித்துச்‌ சிந்தித்து வாழ்‌ 


என்‌ ஈண்பன்‌ 11 


வின்‌ வழிகாட்டியாகக்‌ கொண்டேன்‌. கீதை, தாயுமான 
வர்‌- இரண்டும்‌, எப்போதும்‌ என்‌ கையிலும்‌ நாவிலும்‌ 
இருக்கும்‌. இவற்றை எனக்கு நன்றாகப்‌ பாடஞ்சொல்லி 
வாழ்விலமைக்க ஓர்‌ அரிய அறவியின்‌ இரகயெ உதவியும்‌ 
கிடைத்தது. தாயுமானவரே எனது வாழ்வின்‌ தெய்விக 
நண்பரானார்‌, அர்த நண்பரை நான்‌ பிரிந்ததே யில்லை. 


எண்ணரிய பிறவிதனில்‌ மானிடப்‌ பிறவிதான்‌ 
யாதினும்‌ அரிதரிது காண்‌ ! 

இப்பிறவி தப்பிறல்‌ எப்பிறவி வாய்க்குமோ, 
ஏதுவரு மோஅறிகி லேன்‌. 

கண்ணாகல்‌ நிலத்துநான்‌ உள்ளபொழு தேயருட்‌ 
ககனவட்‌ டத்தில்‌ நின்று 

காலூன்றி நின்றுபொழி யானந்த முகிலொடு 
கலந்துமதி பவச முறவே, 

பண்ணுவது நன்மை ;யிந்‌ நிலைபதியு மட்டுமே 
பதியா யிருந்த தேகப்‌ 

பவுரிகுல்‌ பாமலே கெளரிகுண்‌ டலியாயி 
ர்‌ பண்ணவிதன்‌ அருளி ஓலே, 

விண்ணிலவு மதியமுதம்‌ ஒழியாது பொழியவே 
வேண்டுவேன்‌ உமதடிமை நான்‌; 

வேதாந்த சித்தாந்த சமரசநன்‌ னிலைபெற்ற 
வித்தகச்‌ சித்தர்‌ கணமே! 

ஆணிலே பெண்ணிலே யென்போல்‌ வொருபேதை 
அகிலத்தின்‌ மிசையுள்‌ எதோ ? 

ஆடிய கறங்குபோல்‌ ஓடியுழல்‌ சிந்தையை 
அடக்கியோரு கணமேனும்‌ யான்‌ 

காணிலேன்‌ திருவருளை ; யல்லாது மெளனியாய்க்‌ 
கண்முடி யோடு மூச்சைக்‌ 


ர்‌ தேவி 
2 


18 மஹரிஷி தாயுமானார்‌ 


கட்டிக்‌ கலாமதியை முட்டவே மூலவெங்‌ 
கனலினை யெழுப்ப நினைவும்‌ 

பூணிலேன்‌, இற்றைநாட்‌ கற்றதுங்‌ கேட்டதும்‌ 
போக்கிலே போக விட்டுப்‌ 

பொய்யுல்க ஐயினேன்‌. நாயினுங்‌ கடையான 
புன்மையேன்‌ இன்ன மின்னம்‌ 

வீணிலே யலையாமல்‌ மலையிலக்‌ காகநீர்‌ 
வெளிப்படத்‌ தோற்றல்‌ வேண்டும்‌, 

வேதாந்த சித்தாந்த சமரசநன்‌ விலைபெற்ற 
வித்தகச்‌ சித்தர்‌ கணமே ! 


என்று பாடிப்‌ பாடித்‌ அறவிகளைத்‌ தேடுவேன்‌ ; கோயி 
லக்கு வரும்‌ பெரியாரைப்‌ பணிவேன்‌ ; வழிபாட்டிற்கு 
மலர்கொய்‌ தளிப்பேன்‌ ; அடியார்க்கு வேண்டிய தொண்டு 
செய்வேன்‌. தாயுமானவர்‌ எனக்கு அன்பை யீந்தார்‌, 
அமைதி யீந்தார்‌, அடியார்நேய மீந்தார்‌. அவர்‌ வாக்கே 
எனது ஆதி குருவான ௮. 


5. தாயுமானச்‌ சுடர்‌ 


உலகெலாம்‌ தாயுமானவர்‌ பாடலை ஓதவேண்டும்‌. 
அத தமிழ்‌ உபநிடதம்‌. காடோறும்‌, தூய சிந்தையுடன்‌, 
பத்துப்‌ பாடல்களை ஓதிச்‌ சிந்தித்து வந்தால்‌, உள்ளச்‌ 
தெளியும்‌ ; வாழ்வு ஒளிபெறும்‌, தாயுமானவர்‌ பாடல்‌ அறி 
வொளிக்‌ காந்தம்‌) அன்பின்‌ அருவி; இறுநெறியின்‌ றி 
மனத்தை உர்தியிழுத்து அருணெறியில்‌ திருப்பும்‌ ஆசான்‌. 
௮ஃது ஒரு ஞான மோகன முரளி. அதைப்‌ பருகும்‌ மனப்‌ 
பாம்பு, சேட்டையற்‌ ஜொடுங்கி, வீட்டின்பத்தை நோக்கி 
யெழுந்தாடும்‌. தாயுமானவரைத்‌ தக்கபடி. உலக மொழி 


தாயுமானச்‌ ௬டர்‌ 18 


களிற்‌ பெயர்த்து வெளியிட்டால்‌, மக்க ளனைவருக்கும்‌ 
அஃது ஒப்பற்ற பொதுமறையாக விளங்கிப்‌ பரவும்‌. எல்லா 
ரும்‌ இன்புற்றிருக்க நினைப்பதுவும்‌, எவ்வுயிரும்‌ தன்‌ஞயிர்‌ 
போல்‌ எண்ணியிரங்குவதும்‌, எங்கெங்கே பார்த்தாலும்‌ எவ்‌ 
௮ுயிர்க்கும்‌ அவ்வுயிராய்‌ அங்கங்கிருக்கும்‌ பராபரனை உள்‌ 
ளறிந்‌ தடங்குவதும்‌ அதன்‌ திருவுள்ளமாம்‌. ஆறனைத்தும்‌ 
புகும்‌ கடல்போல்‌, சமய கோடி யத்தனையுக்‌ தொடர்ந்து 
புகும்‌ வேதாந்த சித்தார்த சமரசக்கடலே தாயுமானவர்‌. 
இனிய எளிய தெள்ளமுதத்‌ தமிழில்‌, உயர்ந்த உண்மை 
யறிவை அருளிய தாயுமானவர்‌ உலகிற்கு ஒரு புதிய 
பொதுநிலை வழியை விளக்கியுள்ளார்‌. இருபாலாரும்‌, இல்‌ 
லறம்‌, துறவறம்‌ ஆகிய இரண்டறத்தாரும்‌ தாயுமானவரைக்‌ 
கற்கலாம்‌. தாயுமானவரே இல்லறத்தை ஈன்கு போற்றிய 
அறவி யாவர்‌. 


சாட்டையிற்‌ பம்பர சாலம்போல்‌, எலாம்‌ 
ஆட்டுவான்‌ இறையென அறிந்து, நெஞ்சமே 
தேட்டமொன்‌ றறவருட்‌ செயலி னிற்றியேல்‌, 
வீட்டறந்‌ துறவற மிரண்டு மேன்மையே. 


என்பது நன்கு கடைசற்பிடித்த தாயுமான மணி 
வாக்காம்‌. சமய சாரத்தைத்‌ தன்னுள்ளடக்கிச்‌ சமயங்‌ 
கடந்து என்றுமுள்ள தாய உண்மை யறிவின்பப்‌ பொரு 
ளுணர்வை, தேனும்‌, பாலும்‌, அமுஅம்‌; கனிரசமும்‌ 
சனியும்‌ சேர்ந்து இனிக்கும்‌ அருளொளித்‌ தமிழாறாகப்‌ 
பாய்ச்சிச்‌ சென்றார்‌ தாயுமானவர்‌. உலகெலாம்‌ உள்ளப்‌ 
பசியாற அவ்வருவியை அள்ளிப்‌ பருகுக! ஆ! அஃது 
எவ்வளவு உயர்வான ஞானக்‌ கைலையினின்று, மோனானந்த 
வெள்ளமாகப்‌ பெருவெந்து மாயையில்‌ வாடும்‌ மனிதப்‌ 
பயிர்‌ பேரின்பச்‌ செழிப்புறப்‌ பாய்கிறது | அதில்‌ ஒரு கை 


14 மஹரிஷி தாயுமானார்‌ 


புசித்தால்‌, உயிரெல்லாம்‌ இனிக்கும்‌. காதற்‌ இித்திரக்‌ 
கவிதையினும்‌, அறநெறிக்‌ கவிதை ஆயிரம்‌ பங்கு பய 
னுடையது ; அதனினும்‌ அருளாளர்‌ உள்ளத்தில்‌ தங்கு 
தடையற்றெழுந்து பொங்கும்‌ அருட்‌ கவிதை இலட்சம்‌ 
பங்கு உயர்ந்ததாம்‌. அதுவே வேதம்‌, உபநிடதம்‌, கீதை 
போன்ற மந்திரக்‌ கவி. தாயுமானவர்‌ முற்றும்‌ அழகும்‌ 
அருளும்‌ அறிவும்‌ பொலியும்‌ மந்திரமணிகள்‌, காட்‌ 
யின்றிக்‌ கற்றறிவைக்கொண்டு, சொற்களைக்‌ கசக்கிப்‌ 
பிழிந்து இயலழகைக்‌ கெடுக்கும்‌ பண்டித விரிவுரைகள்‌ 
வேண்டா, திருப்பித்‌ இருப்பிச்‌ சந்தித்துப்‌ படித்தால்‌, 
தாயுமானவர்‌ புஅப்புதப்‌ பொருளைத்‌ தரும்‌, தாயுமானவர்‌ 
வாக்கு வாழ்வுடன்‌ இனை பிரியாத.து. ஆவியின்‌ ஆர்வத்‌ 
தெழுந்த அப்பாடல்களே தாயுமானவர்‌ வரலாறாகும்‌. 


6. சொல்லரிய சுகம்‌ 


தாயுமானவர்‌ எனக்‌ களித்தது ஒரு சொல்லரிய சுகமாம்‌. 


கண்றார நீர்மல்கி யுள்ளநெக்‌ குருகாத 
கள்ளனே ஓலு மோ, 

கைகுவித்‌ தாடியும்‌ பாடியும்‌ விடாமலே 
கண்பனித்‌ தாரை காட்டி, 

“அண்ணா பரஞ்சோதி யப்பா வுனக்கடிமை 
யானெனவு மேலெ முந்த, 

அன்பாகி நாடக நடித்ததோ குறைவில்லை ;. 
அகிலமுஞ்‌ சிறிதறியு மேல்‌; 

தண்னுரு நின்னதரு எறியாத தல்லவே ; 
சற்றேனும்‌ இனிதி ரங்கிச்‌ 

சாசுவத முத்திநிலை யீதென்‌ றுணர்த்தியே 
சகசநிலை தந்து, வேறொன்‌ (று) 


சொல்லரிய சகம்‌ 15 


எண்னுமல்‌ உள்ளபடி சுகமா யிருக்கவே 
ஏழையேற்‌ கருள்செய்‌ கண்டாய்‌ ; 

இகபர மிரண்டினிலும்‌ உயிரினுக்‌ குயிராகி 
எங்குநிறை கின்ற பொருளே ! 


இத்தகைய அன்பு, ஆர்வம்‌, அருள்‌, சகசநிலை மஹரிஷி தாயு 


மானவர்‌ பாடலைப்‌ பயின்‌ அநின்றவர்க்‌ கெய்தும்‌. 


இன்னமுது களிபாகு கற்கண்டு சீனிதேன்‌ 
எனருசித்‌ திட வலியவந்‌ 

தின்பங்‌ கொடுத்தநினை யெந்நேர நின்னன்பர்‌ 
இடையறா துருகி நாடி, 

உள்ளிய கருத்தவிழ வுரைகுளறி யுடலெங்கும்‌ 
ஓய்ந்தயர்ந்‌ தவச மாகி, 

யுணர்வரிய பேரின்ப அநுபூதி யுணர்விலே 
யுணர்வார்கள்‌ உள்ளபடி காண்‌! 

கன்னிகை யொருத்திசிற்‌ நின்பம்வேம்‌ பென்னினுங்‌ 
கைக்கொள்வள்‌ பக்கு வத்தில்‌. 

கணவனருள்‌ பெறின்முன்னே சொன்னவா நென்னெனக்‌ 
கருதிநகை யாவ ளதுபோல்‌, 

சொன்னபடி கேட்குமிப்‌ பேதைக்கு நின்னன்பு 
தோற்றிற்‌ சுகாரம்ப மாம்‌ 

சுத்தநிர்க்‌ குணமான பரதெய்வ மேபரஞ்‌ 
சோதியே சுக வாரியே ! 


தாயுமான மஹரிஷியின்‌ ஞானக்கனி, அன்புரசம்‌ 
பொழிர்‌.து; இவ்வாறு ஒரு சொல்லரிய சுகக்‌ தருகிற! 


தாயுமான மஹரிஷியின்‌ உள்ளத்தை யறிந்தால்‌, எங்‌ 
கும்‌ தானான பரம்பொருளைக்‌ காணும்‌ விசுவசேசனம்‌ 
{Cosmic consciousness) உண்டாகும்‌ :- 


16 


மஹரிஷி தாயுமானார்‌ 


பண்ணே னுனக்கான பூசையொரு வடிவிலே ; 
பாவித்‌ திறைஞ்ச ஆங்கே, 
பார்க்கின்ற மலரூடு நீயே யிருத்தியப்‌ 
்‌ பனிமல ரெடுக்க மனமும்‌ 
நண்ணேன்‌ ; அலாமலிரு கைதான்‌ குவிக்கவெளில்‌ 
நாணுமென்‌ உளம்‌ நிற்றிந்‌ ! 
நான்கும்பி டும்போ தரைக்கும்பி டாதலால்‌ 
நான்பூசை செய்யன்‌ முறையோ ? 
விண்ணே, வினுதியாம்‌ பூதமே, நாதமே, 
வேதமே வேதாந்த மே! 
மேதக்க கேள்வியே, கேள்வியாம்‌ பூமிக்குள்‌ 
வித்தே, வித்தின்‌ முளையே, 
கண்ணே, கருத்தேயென்‌ எண்ணே யெழுத்தே 
கதிக்கான மோன வடிவே, 
கருதரிய சிற்சபையில்‌ ஆனந்த நிர்த்தமிடு 
கருனு கரக்‌ கடவுளே ! 


தாயுமானவர்‌ பரமாத்ம-—விசுவாத்ம தரிசனம்‌ பெற்ற 


மஹாயோகி, பூரணஞானி, செந்தமிழ்‌ மகரிஷி, அவர்‌ 
அறிந்தடங்கிய அனந்தமோனி, தூங்காமல்‌ தூங்கிச்‌ சுகம்‌ 
பெற்ற சித்தர்‌. இச்‌ சித்தர்‌ வாழ்வை இனிக்‌ காண்பாம்‌. 


அன்னைபோ லருள்மிகுத்து மன்னுஞான வரதனே, 
என்னையே யெனக்களித்த நின்னையானு நினைவனே ! 


7. தாயுமாஓர்‌ பிறப்பு 


வேதாரண்யம்‌ கோயில்‌ தருமகர்த்தா கேடிலியப்ப 


மீள்ளே என்றால்‌ ஊரெங்கும்‌ ஈல்ல மதிப்புண்டு, அவர்‌ 


கல்வி, கேள்வி 17 


கல்வி கேள்வியுடன்‌, கடவுளன்பும்‌ அடி.யாரன்பும்‌ மிக்க 
வர்‌. அவர்‌ கற்பிற்‌ இறந்த கஜவல்லி யம்லமயுடன்‌ ஈல்லற 
மான இல்லறம்‌ தாங்கனொோர்‌ ; உள்ளத்தை இறைவன டியில்‌ 
வைத்தார்‌. அவர்‌ 'தமையனார்‌ வேதாரண்யம்‌ பிள்ளை, 
மகவில்லாக்‌ குறையால்‌ வருந்தினார்‌. கேடிலியப்ப பிள்ளை, 
தம்‌ மைந்தன்‌ சிவசிதம்பரத்தை அவருக்குத்‌ தெத்துக்‌ 
கொடுத்தார்‌. இச்சமயம்‌, திருச்சியில்‌ ஆண்ட இருமலை 
நாயக்கர்‌ பேரன்‌ விஜயரங்க சொக்கநாத நாயக்கர்‌ 
(1704-1781), கேடிலியப்ப பிள்ளையின்‌ அறிவு, தெளிவு, 
இறமை, ஒழுக்கங்களைக்‌ கேட்டு ம௫ழ்ந்து, அவரை வர 
வழைத்துப்‌ பெரிய வேலை தந்து தமது வலக்கரம்‌ போலப்‌ 
. போற்றினார்‌. 


கேடிலீயப்ப பிள்ளை மனைவியுடன்‌, திருச்சி தாயுமானக்‌ 
கடவுளை உருகி வழிபட்டு ஓர்‌ அருள்மைந்தனை வேண்டி 
னார்‌. சிவனருளால்‌ ஒரு ஞானச்சுடர்‌ மைந்தன்‌ அவதரித்‌ 
தான்‌— தாயுமானவன்‌. 


8. கல்வி, கேள்வி 


கேடிலியப்பர்‌, தமது அருமைக்‌ குழந்தைக்கு ஆரியம்‌, 
தமிழ்‌ ஆகிய இருமொழியி லும்‌ உள்ள அரிய ஞான$நால்‌ 
களைப்‌ பயிற்றினார்‌. இலக்கணம்‌, இலக்கியம்‌, புராணம்‌, 
இதிகாசம்‌, திருமுறை நூல்கள்‌, மெய்கண்ட சாத்திரங்கள்‌ 
- இவையனைத்திலும்‌ தாயுமானவர்‌ தேர்ச்சிபெற்றார்‌. எனி 
னும்‌, வெறும்‌ புத்தகப்‌ படிப்புமட்டும்‌ அவரை மகிழ்விக்க 
வில்லை, கற்ற வழி நின்று சுயானுபூதி பெறவே அவர்‌ 
மனம்‌ அடித்தது, 


18 மஹரிஷி தாயுமானார்‌ 


உள்ளத்தி லுள்ளேதான்‌ ஊறுஞ்‌ சிவானந்த 
வெள்ளந்‌ துளைந்து விடாய்தீர்வ தெந்நாளோ ? 


என்ற அவர்‌ மனம்‌ வேட்கையுற்றெழுந்தத. * அந்தோ, 
நான்‌ நூல்களைப்‌ படித்தென்ன பயன்‌ ? 


கல்லாத அறிவுமேற்‌ கேளாத கேள்வியுங்‌ 
கருணைசிறி தேது மில்லாக்‌ 

காட்சியுங்‌ கொலைகளவு கட்காம மாட்சியாக்‌ 
காதலித்‌ திடுநெஞ்‌ சமும்‌, 

பொல்லாத பொய்ம்மொழியும்‌ அல்லாது நன்மைகள்‌ 
பொருந்துகுண மேது மறியேன்‌ ; 

புருர்வடி வானதே யல்லாது கனவிலும்‌ 
புருஷார்த்த மேது மில்லேன்‌ ; 

எல்லா மறிந்தநீ யறியாத தன்றெனக்‌ 
கெவ்வண்ண முய்வண்‌ ணமோ ? 

இருளையிரு ளென்றவர்க்‌ கொளிதார கம்பெறும்‌ ; 
எனக்குநின்‌ னருள்‌ தாரகம்‌. 

வல்லா னெனும்பெய ருனக்குள்ள தே ;யிந்த 
வஞ்சகனை யாள நினையாய்‌ ! 

மந்தீரகுரு வேயோக தந்த்ரகுரு வேமூலன்‌ 
மரபில்வரு மெளன குருவே !?? 


என்று முறையிடுவார்‌. கல்விச்‌ செருக்கால்‌ விளையும்‌ பூச 
லம்‌, வாதமும்‌ கண்டு கோவார்‌ ! 


“கல்லாத பேர்களே நல்லவர்கள்‌, நல்லவர்கள்‌ ; 
கற்றுமறி வில்லாத என்‌ 

கர்மத்தை யென்‌ சொல்வேன்‌, மதியையென்‌ சொல்லுவேன்‌! 
கைவல்ய ஞான நீதி, 


கல்வி, கேள்வி 19 


நல்லோ ருரைக்கிலோ கர்மமுக்‌ கியமென்று 
நாட்டுவேன்‌ ; கர்ம மொருவன்‌ 

நாட்டிற லோபழைய ஞானமுக்‌ கியமென்று 
நவிலுவேன்‌ ; வடமொழி யிலே 

வல்லான்‌ ஒருத்தன்வர வுந்த்ரா விடத்திலே 
வந்ததா விவக ரிப்பேன்‌. 

வல்ல்தமி ழறிஞர்வரின்‌ அங்ஙனே வடமொழியின்‌ 
வசனங்கள்‌ சிறிது புகல்வேன்‌ ! 

வெல்லாம லெவரையு மருட்டிவிட வகைதந்த 
வித்தையென்‌ முத்தி தருமோ ? 

வேதாந்த சித்தாந்த சமரசநன்‌ னிலைபெற்ற 
வித்தகச்‌ சித்தர்‌ கணமே ! 


இவ்வாறு வாய்வாதங்களை அவா்‌ உள்ளம்‌ வெறுத்தது. 
கேவலம்‌ படிப்பு வல்லபத்தால்‌ வார்த்தைகளைக்‌ கொட்டி 
யளந்து, நடையில்‌ மோசமாயிருக்கும்‌ உலகைக்‌ கண்டு 


இஞ்ஞானி மனங்கசிவார்‌ :-- 


மாறுபடு தர்க்கந்‌ தொடுக்கவறி வார்சாண்‌ 
வயிற்றின்‌ பொருட்ட தாக, 

மண்டலமும்‌ விண்டலமும்‌ ஒன்றாகி மனதுழல 
மாலாகி நிற்க வறிவார்‌ ; 

வேறுபடு வேடங்கள்‌ கொள்ளஅறி வார்‌; ஒன்றை 
மெணமெணன்‌ றகம்வே றதாம்‌ 

வித்தையறிவார்‌ ; எமைப்‌ போலவே சந்தைபோல்‌ 
மெய்ந்நூல்‌ விரிக்க வறிவார்‌ ; 

சீறுபுலி போற்சீறி மூச்சைப்‌ பிடித்துவிழி 
செக்கச்‌ சிவக்க வறிவார்‌ ; 

திரமென்று தத்தம்‌ மதத்தையே தாமதச்‌ 
செய்கைகொடும்‌ உளற வறிவார்‌. 


20 - மஹரிஷி தாயுமானார்‌ 


ஆறுசம யங்கடொறும்‌ வேறுவே ருகிவிளை 
யாடுமுனை யாவ ரறிவார்‌ ? 

அண்டபகி ரண்டமும்‌ அடங்கவொரு நிறைவாகி, 
யானந்த மான பரமே! 


மூச்சைப்பிடித்து விழிபி அங்கக்‌ கும்பகம்‌ செய்யும்‌ ஹட 
யோகிகனையும்‌ . அவர்‌ கண்டார்‌; பல மதவாதிகளையும்‌ 
பார்த்தார்‌; அவர்களிடமிருந்து தனக்கு வேண்டிய ஞான 
சாதனம்‌ எய்தாதென்அ தெரிர்தார்‌. எச்சமயத்திற்கும்‌இறை 
வனான பரம்பொருளையே அவருள்ளம்‌ கூவியழைத்தது. 


9. ஞானத்‌ தாகம்‌ 


இச்சமயம்‌ தந்‌ைத சிவனடி சேர்ந்தார்‌, இளந்‌ தாயு 
மானவனுடைய அறிவாற்றல்களைக்‌ கண்ட சொக்கலிங்க 
நாயக்கர்‌, தந்தையின்‌ இடத்தில்‌ மைந்தனை அமர்த்தினர்‌. 

தாயுமானவர்‌ காலத்தில்‌ இருச்சி போர்க்களமா யிரும்‌ 
தது; இன்றிருக்கும்‌ நிலைமை நாளை இல்லை ; தமிழர்‌ நாடு 
நாயக்கர்‌ ஆட்சியி லிருந்தது ; நாயக்கர்‌ அரசை நவாபின்‌ 
படைகளும்‌, மராட்டியப்‌ படைகளும்‌ முற்றுகை போட்‌ 
டன. அரசியலில்‌ நடக்கும்‌ சூழ்ச்சிகளையும்‌, போலி நடை 
களையும்‌ தாயுமானார்‌ கண்ணாரக்‌ கண்டறிந்தார்‌. 


அவர்‌ உள்ளம்‌ அரச வூழியத்தை விரும்பவில்லை. 
உலகின்‌ பொய்‌ ஈடைகளைக்‌ கண்டு வெறுத்து, மெய்‌ 
வழியை அவர்‌ நாடினார்‌ : 
பொய்திகழும்‌ உலகநலட யென்சொல்கேன்‌, என்சொல்கேன்‌ ! 
பொழுதுபோக்‌ கேதென்‌ னிலோ, 
பொய்யுடல்‌ நிமித்தம்‌ புசிப்புக்‌ கலைந்திடல்‌, 
புசித்தபின்‌ கண்ணு றங்கல்‌; 


ஞானத்‌ தாகம்‌ 21 


கைதவம லாமலிது செங்தவம தல்லவே, 
கண்கெட்ட பேர்க்கும்‌ வெளியாய்க்‌ 
கண்டதிது, விண்டிதைக்‌ கண்டித்து நிற்றலெக்‌ 
காலமோ, அதை யறிகிலேன்‌ ! 
மைதிகமு முகிலினங்‌ குடைநிழற்‌ றிடவட்ட 
வரையிஜெடு செம்பொன்‌ மேரு 
மால்வரையின்‌ முதுகூடும்‌ யோகதண்‌ டக்கோல்‌ 
வரைந்துசய விருது காட்டி, 
மெய்திகமும்‌ அஷ்டாங்க யோகடூ மிக்குள்வளர்‌ 
வேந்தரே யுபசாந்‌ தரே, 
வேதாந்த சித்தாந்த சமரசநன்‌ விலைபெற்ற 
வித்தகச்‌ சித்தர்‌ கணமே! 


ஆசைத்‌ தளையிற்‌ சிக்கி, விடுதலை காணாமல்‌ அலையும்‌ மாந்தர்‌ 
நிலைமையை நம்‌ மஹர்ஷி நன்கறிந்தார்‌ : 


ஆசைக்கோ ரளவில்லை ; யகிலமெல்‌ லாங்கட்டி 
யாளினுங்‌ கடன்‌ மீதிலே, 
ஆணைசெல்‌ வேநினைவர்‌. அளகேச நிகராக 
அம்பொன்மிக வைத்த பேரும்‌, 
நேசித்து ரசவாத வித்தைக்‌ கலைந்திடுவர்‌, 
நெடுநா லிருந்த பேரும்‌, 
நிலையாக வேயினுங்‌ காயகற்‌ பந்தேடி 
நெஞ்சுபுண்‌ ஐவர்‌ ; எல்லாம்‌, 
யோசிக்கும்‌ வேளையிற்‌ பசிதீர வுண்பதும்‌ 
உறங்குவது மாக முடியும்‌. 
உள்ளதே போதுநாள்‌ நானெனக்‌ குளறியே 
பயொன்றைவிட்‌ டொன்று பற்றிப்‌ 
யாசக்‌ கடற்குளே வீழாமல்‌, மனதற்ற 
பரிசுத்த நிலையை யருள்வாய்‌, 
பார்க்குமிட மெங்குமொரு நீக்கமற நிறைகின்ற 
பரிூர ஸனந்‌ தமே! 


22 மஹரிஷி தாயுமானார்‌ 


கேவலம்‌, உண்டுறங்கும்‌ உலக வாழ்வை, அவர்‌ குலசேக 
ராழ்வார்‌ போலவே வெறுத்தார்‌. போகச்‌ சோம்பலை 
அருவருத்தார்‌ ; யோக சாதனத்தை விரும்பினார்‌. 
மின்னனைய பொய்யுடலை நிலையென்றும்‌, மையிலகு 
விழிகொண்டு மையல்‌ பூட்டும்‌ 
மின்ஓர்க ளின்பமே மெய்யேன்றும்‌, வளர்மாட - 
மேல்ளீடு சொர்க்க மென்றும்‌, 
பொன்னையழி யாதுவளர்‌ பொருளென்று போற்றியிப்‌ 
பொய்வேட மிகுதி காட்டிப்‌ 
பொறையறிவு, துறவீதல்‌ ஆதிநற்‌ குணமெலாம்‌ 
போக்கிலே போக விட்டுத்‌ 
தன்னிகரி லோபாதி பாழ்ம்பேய்‌ பிடித்திடத்‌ 
தரணிமிசை லோகா யதன்‌ 
சமயநடை சாராமல்‌, வேதாந்த சித்தாந்த 
ப்‌ சமரச சிவானு பூதி 
மன்னவொரு சொற்கண்‌ டெனைத்தடுத்‌ தாண்டபின்‌ 
வாழ்வித்த ஞான குருவே, 
மந்த்ரகுரு வேயோக தந்த்ரகுரு வேமூலன்‌ 
மரபில்வரு மெளன குருவே ! 
தாயுமானவரின்‌ புலன்கள்‌ அரச ஊழியத்திலிருப்பினும்‌ 
சிந்தை ஞான விசாரத்திலேயே யிருந்தது. உடலைத்‌ தொழிலி 
௮ம்‌, உள்ளத்தைச்‌ சிவத்திலும்‌ வைத்துவந்த தாயுமானவர்‌, 
பரபரப்புடன்‌ ஞான குருவைத்‌ தேடினார்‌. இதோ ஞானகுரு 
வருகிறார்‌! ஆர்வம்‌ முற்றினால்‌ அருளாசான்‌ எய்துவான்‌. 


10. குரு தரிசனம்‌ 


ஒரு காள்‌, வழக்கப்படி ஈம்‌ மஹரிஷி, தாயுமானக்‌ 
கடவுளைத்‌ தரிசிக்க மலைப்படியேறிச்‌ சென்றார்‌; அங்கே 


குரு தரிசனம்‌ 9 


தக்ஷிணாமூர்த்தி சந்நிதியில்‌ வீற்றிருந்தார்‌ ஒரு சிவராஜ 
யோகி ; அவரே இருமூலர்‌ மரபில்‌ வந்த டுமளளசுவாமிகள்‌. 
அருட்‌ காந்தம்‌ இழுத்தது : 


கானகம்‌ இலங்குபுலி பசுவொடு குலாவுநின்‌ 
்‌ கண்காண ; மதயானை நீ 
கைகாட்ட வுங்கையால்‌ நெகிடிக்‌ கெனப்பெரிய 
கட்டைமிக ஏந்தி வருமே, 
போனகம்‌ அமைந்ததென அக்காம தேனுநின்‌ 
பொன்னடியில்‌ நின்று சொலுமே, 
புவிராஜர்‌ கவிராஜர்‌, தவராஜ னென்றுனைப்‌ 
போற்றிசய போற்றி யென்பார்‌ ! 
ஞானகரு றகர முகங்கண்ட போதிலே 
நவநாத சித்தர்க ளுமுன்‌ 
நட்பினை விரும்புவார்‌, சகர்வாம தேவர்முதல்‌ 
ஞானிகளும்‌ உனைமெச்‌ சுவார்‌. 
வானகமும்‌ மண்ணக மும்‌ வந்தெதிர்‌ வணங்கிடுமுன்‌ 
மகிமையது சொல்ல எளிதோ ? 
மந்த்ரகுரு வேயோக தந்த்ரகுரு வேமூலன்‌ 
மரபில்வரு மெளன குருவே ! 


யோகியின்‌ அடி பணிர்‌.து வணக்கமுடன்‌ அவர்‌ முன்னின்‌ 
றார்‌ தாயுமானவர்‌. அன்புக்‌ கனியை ஆசான்‌ அருள்விழி 
யால்‌ பார்த்தான்‌. அன்பன்‌ ஆசானைத்‌ தொடர்ந்து ஒரு 
தனியிடஞ்‌ சேர்ந்தான்‌. பக்குவமறிந்து இருவடி திகைஷை 
செய்து, அன்பனை ஆண்டுகொண்டார்‌ மோன குரு. 
கையில்‌ வைத்திராந்த சிவஞான சித்தியாரைக்‌ காட்டி 
அதன்வழி பற்றச்‌ சொல்லி, சிவத்துடன்‌ இரண்டறக்‌ 
கலர்துநிற்கும்‌ சிவாத்துவித நெறி காட்டி, மெய்கண்ட 
சாஸ்திரங்களின்‌ உண்மையை விளக்‌5, “அன்ப! சிறிது 


கூ 


24 மஹரிஷி தாயுமானார்‌ 


காலம்‌ நீ இல்லறத்திலிருக்‌.அ, ஒரு புதல்வனையும்‌ பெற்றபின்‌, 
நாம்‌ வந்து உனக்கு நிட்டை கூட்டுவோம்‌. நாம்‌ வருவ 
அறுதி; சம்மா இரு !?” என்று அவர்‌ சொல்லிப்‌ போந்தார்‌. 
பிடித்தது ஞானத்தி; “ஆசைக்‌ கட்டை உதறி, ஆங்கார 
முனையை ஏற்றி, அத்துவித மதங்கொண்டு, அலையும்‌ 
மனத்தை யுண்டு, சன்முத்திராங்குசக்‌ கையிலடங்கும்‌ ஒரு 
ஞான மத்தகசம்போல, என்னை வளர்த்தாய்‌ | உடலே 
பொருளே, பெண்டிரே, போகமே என்ற மயங்கும்‌ உல 
காயதஞ்‌ சாராமல்‌, வேதாந்த சித்தாந்த சமரச சிவானு 
பூதியை ஒரு சொல்லா ஓணர்த்தினை ; இன்பதுன்பம்‌ 
சமமா யுணர்ந்து, முத்திநெறி யறிய உன்னருளே எனக்குத்‌ 
தாரகம்‌-—மர்த்ர குருவே! யோக தந்த்ர குருவே ! மூலன்‌ 
மரபில்‌ வரு மெளன குருவே 1 


ஆங்கார மானகுல்‌ வேடவெம்‌ பேய்பாழ்த்த 
ஆணவத்‌ தினும்‌ வலிதுகாண்‌ ; 
அறிவினை மயக்கிடும்‌ ; நடுவறிய வொட்டாது ; 
யாதொன்று தொடினும்‌ அதுவாய்த்‌ 
தாங்காது மொழிபேசும்‌ ; அரிகரப்‌ பிரமாதி 
தம்மோடு சமான மென்னும்‌ ; 
தடையற்ற தேரிலஞ்‌ சுருவாணி போலவே 
தன்னில்சை யாது நிற்கும்‌ ; 
“ஈங்கா ரெனக்குநிகர்‌ ??? என்னப்ர தாபித்‌ 
திராவனு கார மாகி, 
இதயவெளி யெங்கணுந்‌ தன்னரசு நாடுசெய்‌ 
திருக்கும்‌இத ஜெடெந்‌ நேரமும்‌ 
வாங்காவிலா அடிமை போராட முடியுமோ? 
மெளழேப தேச குருவே ! 
மந்த்ரகுரு வேயோக தந்த்ரகுரு வேழுலன்‌ 
மரபில்வரு மெளன குருவே ! 


ஆயு 


4 


வீடுதலை 9த்‌ 


ஆசைநிக எத்தினை நிர்த்தூளி படவுதறி 
ஆங்கார முளையை பெற்றி, 
அத்துவித மதமாகி, மதம்‌ஆறும்‌ ஆறாக 
அங்கையின்‌ விலாழி யாக்கிப்‌ 
பாசஇருள்‌ தன்னிழ லெனச்சுழித்‌ தார்த்துமேல்‌ 
பார்த்துப்‌ பரந்த மனதைப்‌ 
பாரித்த கவளமாய்ப்‌ பூரிக்க வுண்டுமுக 
படாமன்ன மாயை நூறித்‌ 
தேசுபெற நீவைத்த சின்முத்தி ராங்குசச்‌ 
செங்கைக்‌ குளே யடக்கிச்‌ 
சின்மயா னந்தசுக வெள்ளம்‌ படிந்துநின்‌ 
திருவருட்‌ பூர்த்தி யான 
வாசமுறு சற்சார மீதென்னை யொருஞான 
மத்தகஜ மென வளர்த்தாய்‌ 
மந்த்ரகுரு வேயோக தந்த்ரகுரு வேமூலன்‌ 
மரபில்வரு மெளன குருவே ! 


என்று தம்‌ குருதேவனை நினைந்‌ துருகிச்‌ சும்மா இருக்கும்‌ 
சூட்சுமத்தைக்‌ கருதியிருந்தார்‌ தாயுமானவர்‌. 


11. விடுதலை 


ஆத்ம சுகத்தை அவாவி மேலேறும்‌ அனபனுக்கு 
உத்தியோகமும்‌, அரசர்‌ சலுகையும்‌, உலக சுகபோகமும்‌ 
பிடிக்குமா? தன்னைச்‌ சுற்றியுள்ள சுகபோக வாழ்வின்‌ 
வெறுமையை நம்‌ ஞானி அறிந்தார்‌ : 
கொந்தவிழ்‌ மலர்ச்சோலை நன்னீழல்‌ வைகிலும்‌, 
குளிர்தீம்‌ புனற்கை யள்ளிக்‌ 
கொள்ளுகினும்‌, அந்நீ ரிடைத்திளைத்‌ தாடினும்‌ 
குளிர்சந்த வாடை மடவார்‌ 


% 


26 மஹரிஷி தாயுமானார்‌ 


வந்துலவு கின்றதென முன்றிலிடை யுலவவே 
வசதிபெறு போதும்‌, வெள்ளை 
வட்டமதி பட்டப்‌ பகற்போல நிலவுதர 
மகிழ்போதும்‌, வேலை யமுதம்‌ 
விந்தை பெற அறுசுவையில்‌ வந்ததென அமுதுண்ணும்‌ 
வேளையிலும்‌, மாலை கந்தம்‌ 
வெள்ளிலை யடைக்காய்‌ விரும்பிவேண்‌ டியவண்ணம்‌ 
விளையாடி விழி துயிலினும்‌, 
சந்ததமு நின்னருளை மறவா வரந்தந்து 
தமியேனை ரசகை புரிவாய்‌ ! 
சர்வபரி பூரண அகண்டதத்‌ துவமான 
சச்சிதா னந்த சிவமே! 


இவ்வாறு, பொருள்வரம்‌ வேண்டாது அருள்வரமே அவர்‌ 
வேண்டினார்‌. 


புத்தமிர்த போகமுங்‌ கற்பகநன்‌ னீழலிற்‌ 
பொலிவுற இருக்கு மியல்பும்‌, 
பொன்னுலகில்‌ அயிராவ தத்தேறு வரிசையும்‌, 
பூமண்ட லாதிக்‌ கமும்‌, 
மத்தவெறி யினர்‌வேண்டு மாலென்று தள்ளவும்‌எம்‌ 
மாலுமொரு சுட்டு மறவே, 
வைக்கின்ற வைப்பாளன்‌ மெளனதே சிகனென்ன 
வந்தநின்‌ னருள்‌ வாழிகாண்‌ ! 
சுத்தபரி பூரண அகண்டமே, ஏகமே, 
சுருதிமுடி வான பொருளே ! 
சொல்லரிய வுயிரினிடை யங்கங்கு நின்றருள்‌ 
சுரந்துபோழி கருணை முகிலே, 
சித்திநிலை முத்திநிலை விளைகின்ற பூமியே, 
தேடரிய சத்தாகி யென்‌ 
சித்தமிசை குடிகோண்ட அறிவான தெய்வமே, 
தேசோ மயா னந்தமே | 


விடுதலை 27 


அரசன்‌, அடியார்‌ நேசமும்‌, அரன்‌ அன்பும்‌ கொண்டவன்‌; 
ஆதலால்‌ இப்பரம ஞானியின்‌ பரிபக்குவத்தை அறிந்தான்‌. 
“சுவாமீ! தங்களுக்கு இந்த அரச ஊழியத்‌ தொல்லை 
, வேண்டா) இது தங்களுக்கு மிகவும்‌ தாழ்வு. தாங்கள்‌ 
ஞானநிலையில்‌ இருங்கள்‌ ! தங்களுக்கு வேண்டும்‌ பணி 
விடைகளைச்‌ செய்து யானும்‌ ஈலம்‌ பெறுகிறேன்‌ ? என்றார்‌ 
சொக்கநரத நாயக்கர்‌. அரசன, காவிரிக்‌ கரையில்‌ தவ 
நிலயம்‌ அமைத்தான்‌ ; தாயுமான மஹரிஃி அதில்‌ எழும்‌ 
தருளி ஞானசாதனம்‌ புரிந்தார்‌. - புவியரசன்‌ இந்தத்‌ தவ 
ராஜருக்கு அன்புடன்‌ வேண்டிய. பணிவிடைகள்‌ 
செய்தான்‌. தாயுமானார்‌ உள்ளம்‌, 


ஐவகை யெனும்பூத மாதியை வகுத்ததனுள்‌ 
அசரசர பேத மான, 
யாவையும்‌ வகுத்துநல்‌ லறிவையும்‌ வகுத்துமறை 
யாதிநூ லையும்‌ வகுத்துச்‌ 
சைவமுத லாமளவில்‌ சமயமும்‌ வகுத்துமேற்‌ 
சமயங்‌ கடந்த மோன 
சமரசம்‌ வகுத்த நீ யுன்னைநாள்‌ அணுகவுந்‌ 
தண்ணருள்‌ வருக்க விலையோ? 
பொய்வளரு நெஞ்சினர்கள்‌ காதை காட்சியே, 
பொய்யிலா மெய்ய ரறிவில்‌ 
போதபரி பூரண அகண்டிதா காரமாய்ப்‌ 
போக்குவர வற்ற பொருளே, 
தெய்வமறை முடிவான பிரணவ ஸ்வரூபியே 
சிந்தாந்த முத்தி முதலே, 
சிரகிரி விளங்கவரு தகஷினு மூர்த்தியே, 
சின்மயா னந்த குருவே | 


என்றவாறு தெய்வ சாக்ஷாத்காரத்தை விரும்பியது. 


12. அகிலாண்டேசுவரி 


குளிர்காலம்‌ ; அரசன்‌ தாயுமானாருக்கு விலையுயர்ந்த 
ஒரு கம்பளிப்‌ போர்வை யளித்த, சுவாமிகள்‌ இதனை 
அணியவேண்டும்‌ ” என்றான்‌. தாயுமானார்‌ புன்னகையுடன்‌ 
அதை வாங்கினார்‌. அப்போது, அங்கே ஒரு தஇிருக்குலக்‌ 
கிழவி குளிரால்‌ நடுங்கிக்கொண்டிருந்தாள்‌. “அம்மா 
இந்தா, போர்த்துக்கொள்‌ !?' ஏன்று அப்போர்வையை அக்‌ 
ழெவிக்குத்‌ தந்தார்‌ ஞானி. “ இதென்ன, நான்‌ தங்களுக்‌ 
குத்‌ தந்ததை அந்தப்‌ புலைச்சியிடம்‌ தந்திர்‌? எனது 
கொடையை அவமதிப்பதா 2. என்னு மன்னன்‌ மனன்‌ 
கசந்தான்‌. (அரச, கான்‌ அகிலான்‌டசுவரிக்கல்லவா 
இப்போர்வைலயத்‌ தந்தேன்‌ ? என்று புன்னகை புரிந்து 
மெளனமானார்‌ ஞானி. இந்தச்‌ சமரசச்‌ சுடரை மன்னன்‌ 
அடிபணிந்து சென்றான்‌, 


கண்ணிற்‌ காண்பதுன்‌ காட்சி ; கை யாற்றொழில்‌ 
பண்ணல்‌ பூசை ; பகர்வது மந்திரம்‌; 

மண்ணே டைந்தும்‌ வழங்குயிர்‌ யாவுமே 

அண்ண .லேநின்‌ அருள்வடி வாகுமே ! 


என்ற சர்வாத்ம தரிசனத்தில்‌ அழ்க்திருக்தார்‌ தாயுமானார்‌. 


13. விஜயரங்க முடிவு 


விஜயரங்க சொக்கநாதன்‌ பாண்டி. நாட்டைத்‌ இருச்‌ 
சியிலிருக்‌து 26-ஆண்டுகள்‌ ஆண்டான்‌ (1704-1731). 


பாட்டியாகிய மங்கம்மாளின்‌ தாராள ஈகையும்‌, கருணை 


மீனாட்டு காதல்‌ 29 


யும்‌, தெய்வ பக்தியும்‌, தரும சிந்தனையும்‌ அவனுக்கிருர்தன. 
ஆனால்‌, அவன்‌ ௬கபோகச்‌ சோம்பேறியா யிருந்தான்‌. 


அரசனொருவனுக்குரிய, வீரமும்‌, தைரிய லக்ஷ்மியும்‌ 
அவனிடமில்லை. சுற்றிலும்‌ போர்ப்பேய்களும்‌, பகைப்புய"' 
அம்‌ சண்ட தாண்டவமர்டும்‌ அக்காலம்‌, தோனையுயர்த்தி' 
வாளைத்‌ திட்டிப்‌ படைகளைத்‌ திரட்டி வைத்துக்‌ கொள்ளாத: 
மன்னன்‌ வீழ்ச்சபெறுவான்‌. திருச்‌ ம தரையை மராட்‌ 
டியும்‌; அருக்கரும்‌ நாடோறும்‌ குறிவைத்து, அடிக்கடி 
படையெடுத்து வந்தனர்‌. புதுவைத்‌ தொண்டைமான்‌ 
சொக்கநாதனுக்குத்‌ அணேபுரிக்து திருச்சியைச்‌ காத்தான்‌... 
எனினும்‌, 1731-ஆம்‌ ஆண்டு வலுத்த பகைவர்‌ திருச்சியைச்‌ 
சூழ்ந்தனர்‌. அவர்களை எதிர்க்க வலுவில்லாத சொக்க. 
நாதன்‌ பாசறையிலேயே மார்படைத்‌ திறந்தான்‌. அவனுக்‌: 
குப்‌ பிள்ளையில்லை. அவனுடைய இராணி மீனாட்சி பட்டம்‌ 
வஇித்தாள்‌. 


14. மீலுட்சி காதல்‌ 


சொக்கநாதன்‌ இறந்தபிறகு, தாயுமானவர்‌ தனது 
நன்றியைக்காட்ட அரசியலில்‌ இராணிக்குத்‌ அணைபுரி்‌: 
தார்‌) இந்த ஞானச்சுடரின்‌ அழகும்‌, எழிலும்‌, அறிவும்‌, 
திருவும்‌, இன்சொல்லும்‌, இளமையும்‌, ஆற்றலும்‌, வனப்பும்‌ 
இளம்‌ அரசியின்‌ உள்ளத்தைக்‌ கொள்ளைகொண்டன.. 
வியப்பு அன்பானது, அன்பு ஆசையான அ; ஆசை காத 
லான அ, காதல்‌ காமமானது; “இந்த வாலிபனை எப்படி 
யாவது கூடி வாழவேண்டும்‌ ?? என்று அவள்‌ பாசம்‌ 
அடித்தது. அரசி தனது குறிப்பைக்‌ குறிப்பாக: 
உணர்த்தினாள்‌ ; - 


50 மஹரிஷி தாயுமானார்‌ 


காமனை: வா? என்றிருண்ட கண்வலையை வீசுமின்றர்‌ 
நாமம்‌ மறந்தருளை நண்ணுநா ளெந்நாளோ 7 ?” 


என்று முறையிடும்‌ அவர்‌ மனமா பெண்வலையிற்‌ க்கும்‌ 8 
இராணியின்‌ ஆசை கரை கடந்த) அவள்‌, தன்‌ உடல்‌, 
'பொருள்‌, ஆவி, அரசுரிமை யெல்லாம்‌, தான்கொண்ட 
காதலுக்கு அடைக்கலமாக்கி முன்னின்றாள்‌ ; தன்‌ 
எண்ணத்தையும்‌ வெளிப்படையாகக்‌ கூறினாள்‌. மாதரை 
(யெல்லாம்‌ அகிலாண்டேசுவரியாகக்‌ காணும்‌ உள்ளமோ 


இம்மாய வயிற்‌ இக்கும்‌ £ 


அவர்‌ மனம்‌ மாதர்புறவழகில்‌ மயங்கவில்லை ; ௮வருட்‌ 
கோயில்‌ கொண்ட உலகன்னையையே கண்டது. இருப்பி 
னும்‌, மீனாட்டு ௮ரசி ; தன்‌ ஆட்சிக்‌ குட்பட்ட ஒரு வாலி 
பனை அவள்‌ என்ன வேண்டுமானாலும்‌ செய்யத்‌ திறனுண்டு, 


வாளாருங்‌ கண்ணியர்‌ மோகம்‌--யம 
வாதைக்‌ கனலை வளர்க்கும்மெய்‌ யென்றே 
வேளான்‌ அவனுமெய்‌ விட்டான்‌-—என்னில்‌ 
மிக்கோர்‌ துறக்கை விதியன்றோ தோழி ! 


என்‌ அறுதி கொண்டார்‌ ஞானி; அரசிக்கு இத முரைத்‌ 
தார்‌; ஓர்‌ இரவில்‌ ஊரைத்‌ துறந்து, தேவையம்பதி 
யென்னும்‌ இராமேசுவர த்தை யடைந்தார்‌. 


15. உமை விளக்கம்‌ 


அங்கே மலைவளர்‌ காதலியை மனமுருகப்‌ பாடினார்‌ 
தாயுமானவர்‌ :-- 


உமை விளக்கம்‌ 51. 


பதியுண்டு, நிதியுண்டு, புத்திரர்கள்‌, மித்திரர்கள்‌ 
பக்கமுண்‌ டெக்‌ காலமும்‌, 
பவிசுண்டு, தவிசுண்டு, திட்டாந்த மாகயம 
படரெனுந்‌ திமிர மணுகாக்‌ 
கதியுண்டு, ஞானமாங்‌ கதிருண்டு, சதிருண்டு 
காயசித்‌ திகளு முண்டு ; 
கறையுண்ட கண்டர்பால்‌ அம்மைநின்‌ தாளில்‌ 
கருத்தொன்றும்‌ உண்டாகு மேல்‌, 
நதியுண்ட கடலெனச்‌ சமயத்தை யுண்டபர 
ஞானவா னந்த வொளியே 
நாதாந்த ரூபமே, வேதாந்த மோனமே, 
நானெனும்‌ அகந்தை தீர்த்தென்‌ 
மதியுண்ட மதியான மதிவதன வல்லியே, 
மதுசூ தனன்‌ தங்கையே, 
வரைராச னுக்கிருகண்‌ மணியாய்‌ உதித்தமலை 
வளர்காத லிப்பெண்‌ உமையே ! 


பூத்மொடு பழகிவளர்‌ இந்திரிய மாம்பேய்கள்‌, 
புந்திமுத லான பேய்கள்‌, 
போராடு கோபாதி ராக்ஷஸப்‌ பேய்களென்‌ 
போதத்தை யூட நித்து 
வேதனை வளர்த்திடச்‌ சதுர்வேத வஞ்சன்‌ 
விதித்தானிவ்‌ வல்ல லெல்லாம்‌, 
வீழும்‌ படிக்குனது மெளனமந்‌ த்ராதிக்ய 
வித்தையை வியந்‌ தருள்வையோ ? 
நாதவடி வாகிய மஹாமந்த்ர ரூபியே 
நாதாந்த வெட்ட வெளியே ! 
நற்சமய மானபயிர்‌ தழையவரு மேகமே, 
ஞானவா னந்த மயிலே, 
வாதமிடு பரசமயம்‌ யாவுக்கும்‌ உணர்வரிய 
மகிமைபெறு பெரிய பொருளே, 


32 மஹரிஷி தாயுமானார்‌ 


வரைராச னுக்கிருகண்‌ மணியாய்‌ உதித்தமலை 
வளர்காத லிப்பெண்‌ உமையே ! 


அம்மையிடம்‌ அவர்‌ கேட்ட வரமென்ன 2 


தெட்டிலே, வலியமட மாதர்வாய்‌ வெட்டிலே 
சிற்றிடை யிலே நடையிலே, 
சேலொத்த விழியிலே, பாலொத்த மொழியிலே, 
சிறுபிறை நுதற்‌ கீற்றிலே, 
பொட்டிலே, அவர்கட்டு பட்டில்‌, புனைகந்த 
பொடியில்‌, அடியிலே, மேல்‌ 
பூரித்த முகையிலே, நிற்கின்ற நிலையிலே, 
புந்திதனை நுழைய விட்டு, 
நெட்டிலே யலையாமல்‌, அறிவிலே, பொறையிலே 
நின்னடியர்‌ கூட்டத்‌ திலே, 
நிலைபெற்ற அன்பிலே, மலைவற்ற மெய்ஞ்ஞான 
0ஞயத்திலே யுன்‌ ளிருதாள்‌ 
மட்டிலே மனதுசெல்‌ நினதருளும்‌ அருள்வையோ 
வளமருவு தேவை யரசே, 
வரைராச லுக்கிருகண்‌ மணியா யுதித்தமலை 
வளர்காதலிப்‌ பெண்‌ உமையே ! 


“நாதாந்த ரூபமே! வேதாந்த மோனமே! நானெனும்‌ 
அகந்தை தீர்த்து, என்‌ சிறு மதியையுண்ட மதிவதனவல்‌ 

யே | உன்னை நினைத்தால்‌ எல்லாப்‌ பேறும்‌ உண்டாகும்‌ ; 
மாதர்‌ விழியிலும்‌, மொழியிலும்‌, நடையிலும்‌, கட்டிலும்‌; 
பொட்டிலும்‌ மயங்காது, உன்‌ திருவடி மட்டிலே மனது 
செல்ல அருள்‌! சாண்‌ கும்பியின்‌ பொருட்டுச்‌ செல்வர்க்‌ 
குழைத்த தெல்லாம்‌ வீணான அ ; இனியுன்‌ தொண்டர்‌ பணீ 
புரியவருள்‌ ! அன்பர்பணியால்‌ இன்பச்சுகமாம்‌ ?' என்று 
வணங்கி யிருந்தார்‌ தாயுமானவர்‌, 


15. திருமணம்‌ 


ஆங்கிருக்கையில்‌, தமையன்‌ சிவசிதம்பரம்‌ பிள்ளையும்‌, 
இறிய தாயார்‌ மகன்‌ அரள்ய பீள்ளை யெனும்‌ பேரன்பரும்‌ 
வந்தனர்‌ ; “ஐயே! வருக ; மரபுவிளங்க மணம்புரிக | ?? 
என்னு வலியுறு தஇ வேதாரண்யத்திழ்கு இட்டுச்சென்றனர்‌, 
தம்‌ குருமொழிக்‌ இசைர்‌௮, தாயுமானவர்‌ திருவும்‌, நல்‌ 
லொழுக்கமும்‌ மிக்க மட்டுவரர்குழலம்மையை மணந்து, 
தகுமுறை இல்லறவேள்வி நடத்தினார்‌. களகசபாபதி 
என்ற ஒரு பிள்ளைச்கனியை யின்று மனைவி காலஞ்சென்‌ 
முன்‌, தம்‌ மகனைத்‌ தாயுமானவர்‌ அருமையாக வளர்த்‌ 
அக்‌ கல்விகேள்விகளில்‌ நன்கு பயிற்றி, ஒரு தர்தையின்‌ 
கடனை வழுவறச்‌ செய்து குருவருளை நோக்கினார்‌, 


உய்யும்‌ படிக்குன்‌ திருக்கருணை யொன்றைக்‌ கொடுத்தால்‌ 
உடையாய்‌, பாழ்ம்‌ 
பொய்யும்‌, அவாவும்‌, அழுக்காறும்‌ புடைபட்‌ டோடும்‌; 


நன்னெறியாம்‌ 
மெய்யும்‌ அறிவு பெறும்பேறும்‌ விளங்கும்‌ ; எனக்குன்‌ 
னடியார்பால்‌ 
செய்யும்‌ பணியுங்‌ கைகூடுஞ்‌ சிந்தைத்‌ துயருந்‌ 
தீர்ந்திடுமே | 


என்று இருவருளைச்‌ சிந்தித்தார்‌. சாதகன்‌ பக்குவமறிந்அு, 
மோனகுரு மீண்டும்‌ தோன்றினா. மஹரிஷி குருவைப்‌ 
பணிந்தார்‌. 


நியம லகஷணமும்‌, இமய லக்ஷணரும்‌, 
ஆச ஓதிவித பேதமும்‌, 


94 மஹரிஷி தாயுமானார்‌ 


நெடிதுணர்ந்‌ திதய பத்ம பீடமிசை, 
நின்றி லங்குமச பாநலத்‌(து) 
இய லறிந்துவளர்‌ மூல குண்டலியை 
இனிதி றைஞ்சியவ எருளிறல்‌, 
எல்லை யற்றுவளர்‌ சோதி மூலஅனல்‌ 
எங்கள்‌ மோனமனு முறையிலே, 
வயமிகுந்து வரும்‌ அமிர்த மண்டல 
மதிக்குளே மதியை வைத்துநான்‌, 
வாய்மடுத்‌ தமிர்த வாரியைப்‌ பருகி 
மன்னு மாரமிர்த வடிவமாய்ச்‌ 
செயமி குந்துவரு சித்த யோகநிலை 
பெற்று ஞானநெறி யடைவலே ? 
தெரிவ தற்கரிய பிரமமே, யமல 
சிற்சு கோதய வீலாசமே ! 


இத்தகைய ஞானநிட்டையை அவர்‌ அவாவினார்‌, 


“ அன்ப, நின்‌ மனம்‌ பழுத்தது; இனித்‌ அறவுகொள்‌ 
வாய்‌ 1”? என்று முறைப்படி துறவற மீந்து, குருதேவர்‌ 
சிவஞானபோத முரைக்கலாஞனார்‌. 


17. சிவஞான போதம்‌ 


அன்பனே, பலவாக மாறிமாறி இயங்கும்‌ உலகை 
இயக்கும்‌ ஒருவன்‌ உண்டு, அவன்‌ காலதேசக்‌ கட்டுக 
ளற்ற சாட்சியாவன்‌ ; ஆக்காதாக்‌கி, நோக்காது நோக்கித்‌ 
தாக்கற்‌ திருக்கும்‌ சமர்த்தன்‌ ; எல்லாமாய்‌, ௮ல்லனுமாய்‌, 
உயிர்க்குயிராய்‌, உள்ளபடி. யுள்ளவன்‌. கதிர்கள்‌ மூலம்‌ கதி 
ரவனின்‌ ஒளியும்‌ சூடும்‌ பரவுன்றமைபோலவே, தன்‌ 
பராசக்தி, அருள்வல்லமை, ஆணைமூலம்‌ ஐந்தொழிலும்‌ 


சிவஞான போதம்‌ 35 


புரிந்து, பார்க்கு மிடந்தோறும்‌ நீக்கமற நிற்கும்‌ பரிபூர 
ணைனைந்தனாக இறைவன்‌ இருக்கிறான்‌ ; அவனுக்கு ஒப்புயர்‌ 
வில்லை. அகரமின்றி அக்ஷரமில்லை;  அவனருளின்றி 
அதிலமில்லை. பாட்டும்‌ ஒலியும்‌; பழமும்‌ சுவையும்‌, பாலும்‌ 
வெண்மையும்‌, எள்ளும்‌ எண்ணெயும்‌ போன்ற; ஆண்ட 
வன்‌ ஆன்மாக்களுடன்‌ கலந்துள்ளான்‌. அவன்‌ சந்நிதி 
மாத்திரத்தில்‌ எல்லாம்‌ நடக்கும்‌ ; வினைப்பயன்‌ வினையும்‌, 
பரம்பொருளை, வேதம்‌ அது என்னும்‌; சாக்தம்‌ அவள்‌ 
என்னும்‌ ; பிறசமயங்கள்‌ அவள்‌ என்னும்‌; சைவம்‌ 
இம்‌ முப்பெயர்களாலும்‌ அவனை வணங்கும்‌ ; அவன்‌ 
ஓருவன்‌ ; அவன அ அருளான சக்தி ஒருத்தி ; அதுவாகிய 
உலகம்‌ சக்தி விலாசமே ; பரம்பொருள்‌ ௮ணுமாவான்‌, 
பெண்ணுமாவான்‌, இரண்டுமற்ற.அ மாவான்‌ ; இவற்றைக்‌ 
கடந்த ஓர்‌ அருவுமாவான்‌. இறைவன்‌ சக்தியால்‌, 
மாயையினின்‌ அ உலகம்‌ தோன்றி, இயங்கி, மாறி, யடங்‌ 
இத்‌ தோன்றி நின்றியங்கும்‌ ; இருவினைப்‌ பயனால்‌ உலகுயிர்‌ 
கள்‌ போக்குவரவு செய்யும்‌ ; வல்லான்‌ வகுத்ததே வாய்க்‌ 
கால்‌, அவனாணைப்படி அனைத்தும்‌ நடக்கும்‌. ஆன்மாக்‌ 
களின்‌ உள்ளத்திற்‌ கலந்தும்‌, இறைவன்‌, தானே தானாகத்‌ 
தோய்வற்‌ திருக்றொன்‌ ; ஒரு வயல்‌ விகாரமின்றி யிருக்க 
றது; அதிற்‌ பலவகைப்‌ பயிர்கள்‌ விளைகின்றன. 
அத போல, அவன்‌ சந்நிதி மாத்திரத்தில்‌ விதைத்த 
வினையால்‌ பயன்‌ விளைகிறது, நெல்லில்‌ உமிபோல, செம்பிற்‌ 
களிம்புபோல ஆன்மாக்களை ஆணவம்‌, மாயை, கன்ம 
மென்னும்‌ மூன்று களைகள்‌ பற்திநிற்கும்‌. பாம்பு 
தோலுரிவதுபோல, ஆன்மா இவ்வினையுடல்‌ விடுத்‌அ, சூக்கு 
மத்துடன்‌ சென்று வேறுடலிற்‌ புகும்‌. 

“எஏனதுடல்‌ ? எனும்போது இவ்வுடல்‌ யான்‌ உடை 
யேன்‌ என்பதாயிற்று ; அந்த யான்‌ யார்‌? ௮ஃத ஆன்மா ; 


86 மஹரிஷி தாயுமானார்‌ 


௮ஃது உணர்த்தவே பொறிபுலன்‌ கரணங்கள்‌ எல்லாம்‌ 
உணர்கின்றன ; இவ்வுடல்‌ மாயா யந்திரம்‌; உடல்‌, கருவி 
கரணங்களை அன்றென நீக்கிக்‌ கண்டவிடத்தில்‌, ஓர்‌ 
அறிவாக அன்மாவுள்ளஅ ; கதிரொளி யின்றிக்‌ கண்ணாடி 
முகங்‌ காட்டாத; இறைவ னருளின்றி ஆன்மா இயம்‌ 
காது? அமைச்சுடன்‌ கூடி ஆட்சி செய்யும்‌ அரசனைப்‌ 
போல; ஆன்மா அர்தக்கரணங்களுடன்‌ கூடி விழிப்பு, 
கனவு, மறதி, அரியம்‌, அரியாதிதம்‌ என்னும்‌ ஐக்.தூ 
அவத்தையுட்படும்‌; காலம்‌ கதிரவனுடன்‌ கூடி, நாள்‌, 
பருவம்‌, நாழிகை இவற்றைக்‌ காட்டினும்‌, அது தனியே 
யுள்ள; அதுபோல, ஆன்மா கருவி கரணங்களுட 
னியங்கியும்‌ தனித்துள்ள ௮. ்‌ 


காந்தப்‌ சண்ட இரும்புபோல, முதல்வன்‌ முன்னிலை 
யில்‌ உயிர்கள்‌ உணர்வற்‌ நியங்கும்‌. கதிரொளியில்‌ இலய 
மாகும்‌ விண்மீன்கள்‌ போல, உயிர்‌ விளக்குகள்‌ பரஞ்சுட 
ரில்‌ அடங்கும்‌, திருவருள்‌ தாரகமாய்‌ நின்றே ஆன்மா 
தன்னை யறிதலாம்‌. ஆன்மா சதசத்து. இறைவன்‌ 
அன்னியமின்றி ஆன்மாக்களுடன்‌ கூடியிருக்கிறான்‌. 
மண்ணும்‌ புனலும்‌, கடல்ரீரும்‌ உப்பும்‌ போலப்‌ பதி 
யுள்ளபோதே பசுவுண்டு, (என்னு நீ அன்று நான்‌--உன்ன 
டிமை,) ஐம்புல வேடருடன்‌ கூடிநின்று வளர்ந்து ஆன்மா 
தனது உண்மையை மறந்தது; சரியை இரியை யோகப்‌ 
பயனால்‌ இறைவன்‌ குருவடி.வாக வந்து அறிவிக்க, ஆன்மா 
புலவேடரை நீங்கித்‌ தன்னை யறிந்து அரன்கழ லடையும்‌; 
ஊனக்கண்‌ பசுபதியைக்‌ காணாது. ஞானக்‌ கண்ணால்‌ 
சிந்தை அவனை நாடினால்‌ பாசம்‌ விலகும்‌ ; மாயக்‌ கானலில்‌ 
வெர்‌ கொந்த உயிர்‌, இறைவன்‌ தண்ணடி நிழல்‌ சேரும்‌, ' 
உள்ளத்தில்‌ உள்ள இன்பப்‌ பொருளை, இவனை, சிவாயநம 


சிவஞான போதம்‌ 37 


என்ற ஐக்தெழுத்தால்‌ உள்ளே வணங்குக! உள்ளம்‌ ஒரு 
தாமரை; 24-இயற்கைத்‌ தத்துவங்களும்‌ அதன்‌ காம்பு; 
வித்பா தத்துவங்கள்‌ ஏழும்‌ சுத்த வித்தையும்‌ கூடி எட்டு 
இதழ்கள்‌. ஈச்வர சாதாக்கிய தத்துவங்கள்‌ 64-கேசரங்‌ 
கள்‌ ; சக்திக்கலை 25-ம்‌ அக்கேசரங்களுக்குள்‌ பொகுட்டு. 
சிவ தத்துவம்‌ அப்பொகுட்டிற்‌ பதிந்த 51-விதை. 


உயிர்க்குயிராய்‌ நிற்கும்‌ அவனுடன்‌ ஒன்றி, அவ்‌ 
விறைவன்‌ அருள்‌ வழியில்‌ நின்று, நானென்னும்‌ ஆண 
வத்தை அவனுக்கு முற்றும்‌ ஊணாக்கி, அவனன்றி அன்‌ 
னியங்‌ காணாது சிவோஹம்‌ பாவனை செய்க! காம்‌ அவ 
னஅடைமை : யாவோம்‌; பிறகு முவ்வினைக்‌ கட்டில்லை ; 
செம்பு பொன்னாகும்‌. அத்தகைய சிவனடியார்‌ புல 
அலகில்‌ கலந்திருக்தும்‌, பொற்கலம்‌ போலக்‌ களிம்புறார்‌ 7 
ஐம்‌ புலன்களிற்‌ பற்றார்‌, பிறகு கதிரவன்முன்‌ இருள்‌ 
போலப்‌ பாசவினை ஓடி.ப்போம்‌ ; சுத்தரன்மா; அவனன்றித்‌ 
தான்‌ இல்லை என்னும்‌ அத்துவித நிலைபெற்று, அயரா அன்‌ 
பினால்‌ அரன்‌ கழல்‌ செல்லும்‌; இவ்வாறு அழமுக்கற்று: 
சிவானுபூதி பெற்ற சுத்தான்மா, அன்பு செய்யும்‌ ஞானிய 
ருடன்‌ கூடி, மயக்க மற்று, எங்கும்‌ சிவமயங்‌ கண்டு, 
அருயிர்களை ஈடமாடுங்‌ கோயில்களாகக்‌ கண்டு, அன்‌ 
வாலயங்களை அரனெனப்‌ பணியும்‌) தன்னுள்‌ அவனை 
யறிந்து, அதுஇது? என்னாது, எல்லாம்‌ சிவமயமாகக்‌ 
காண்பதே உயர்ந்த ஞான சத்தியாம்‌. £ எனது செயல்‌ 
நின செயல்‌ ; நினையன்றி யானில்லை ; என்று நீ; அன்று: 
நான்‌; நீ எங்கும்‌ நிறைந்த சோதி, சுகவாரி' என்ற 
அனுபவமே மெய்கண்ட தத்துவம்‌ என்‌ ,௮ுபதே௫ித்து௨ 
அன்பனுக்கு நிட்டைகூட்டிச்‌ சும்மா இருத்திறர்‌ மோன 
குரு. தாயுமானவர்‌ ௪கசநிலை பெற்றார்‌ : 


38 மஹரிஷி தாயுமானார்‌ 


கருமருவு குகையனைய காயத்தி னடுவுட்‌ 
களிம்புதோய்‌ செம்பனைய யான்‌, 
காண்டக இருக்கநீ, ஞானவனல்‌ மூட்டியே 
கனிவுபெற வுள்ளு ருக்கிப்‌ 
பருவம தறிந்துநின்‌ னருளான குளிகைகொடு 
பரிசித்து வேதி செய்து, 
பத்துமாற்‌ றுத்தங்க மாக்கியே பணிகோண்ட 
பக்ஷத்தை யென்சொல்‌ லுவேன்‌ ! 
அருமைபெறு புகழ்பெற்ற வேதாந்த சித்தாந்தம்‌ 
ஆதியாம்‌ அந்த மீதும்‌ 
அத்துவித நிலையராய்‌ என்னையாண்‌ டுன்ன டிமை 
யானவர்கள்‌ அறிவி ஜூடுந்‌ 
திருமருவு கல்லா லடிக்கீழும்‌ வளர்கின்ற 
சித்தாந்த முத்தி முதலே, 
சிரகிரி விளங்கவரு தக்ஷினு மூர்த்தியே 
சின்மயா னந்த குருவே! 


இவ்வாறு இவ குருவை இறைஞ்சினார்‌ மஹரிஷி. 


பிறகு அனைத்தையும்‌ அறந்‌த, ௪௧௪ நிட்டையடனே 
காஞ்சி, சிதம்பரம்‌, அருணகிரி, ஆரூர்‌, மதுரை முதலிய 
சிவத்‌ தலங்கள்‌ தோறும்‌ சென்று, ஆங்காங்குப்‌ பாமலர்‌ 
வழி பாட்டுடன்‌ அருஞ்‌ செயல்களும்‌ புரிந்தார்‌. 


18. சதாசிவ தரிசனம்‌ 
இப்போது நாயக்கர்‌ ஆட்சி ஓய்ந்தது) இராணி 


மீனாட்சி, மதுரையில்‌ கஞ்சுண்‌ டிறந்தாள்‌. சர்தாசாஜெபு 
பாண்டி. நாட்டைக்‌ கைப்பற்றிஞன்‌. 


இன்ப நிட்டை. டு 


இக்காலந்தான்‌ 0மாளி சதரசிவ பிரமேந்திரர்‌ சாடெல்‌. 
கும்‌ அவதூதராகத்‌ திரிந்தார்‌. 1738-ல்‌ அவர்‌ திருச்சிக்கு. 
வந்தார்‌, புதுவைத்‌ தொண்டைமான்‌ காவிரிமணலில்‌ 
அவரைத்‌ தரிசித்து, தக்ஷிணாமூர்த்தி மந்திரமும்‌ பெற்றார்‌. 


இச்சமயமே தாயுமான மஹரிஷியும்‌, சதாசிவ முனிவ 
ரைத்‌ தரிசித்தார்‌. சித்தாந்த முத்திபெற்ற மஹரிஷி முனி: 
வரின்‌ வேதாந்த முத்தியைக்‌ கண்டார்‌ ; 

ஆனந்த மானநின்னை அன்றியொன்றை யுன்னுத 

மோனந்‌ தமியேற்கு முத்தி பராபரமே. 


என்‌ அருகனார்‌ ; பிறகு இராமேசுவரம்‌ சென்றார்‌. 


19. மழை பெய்தது 


இராமேசுவரத்தில்‌ வான்வறட்சியால்‌ மக்கள்‌ வருந்தி 
னர்‌; ஆருயிர்க்‌ கருணைமிக்க ஞானவள்ளல்‌, 


சைவ சமயஞ்‌ சமபமெனில்‌, அச்சமயத்‌ 

தெய்வம்‌ பிறைகடுந்‌ தெய்வமெவில்‌-ஐவரைவென்‌ (று) 
ஆனந்த வின்பி லழுந்துவது முத்தியெனில்‌, 
வானங்காள்‌, பெய்மின்‌ மழை! 


என்‌ றிசைக்கவே, பெருமழை பெய்தது; ஊர்‌ செழித்தது. 


90. இன்ப நிட்டை 


இராமநாதபுரம்‌, இலக்ஷ்மி நகரத்தில்‌, ஈம்‌ மஹரிஷி” 
தம்‌ இறுதிநாட்களை இன்ப நிட்டையிற்‌ கழித்தார்‌. 


40 - மஹரிஷி தாயுமானார்‌ 


கூடுத லுடன்பிரித லற்றுநிர்த்‌ தொந்தமாய்க்‌ 
குவிதலுடன்‌ விரித லற்றுக்‌ 
குணமற்று, வரவிஜெடு போக்கற்று, நிலையான 
குறியற்று, மலரு மற்று, 
நாடுதலு மற்றுமேல்‌ கீழ்நடுப்‌ பக்கமென 
நண்ணுதலு மற்று, விந்து 
நாதமற்‌ றைவகைப்‌ பூதபே தருமற்று, 
ஞாதுருவின்‌ ஞானமற்று, 
வாடுதலு மற்றுமேல்‌ ஒன்றற்‌ டிரண்டற்று, 
வாக்கற்று மனமு மற்று, 
மன்னுபரி பூரணச்‌ ௬கவாரி தன்னிலே 
வாய்மடுத்‌ துண்ட வசமாய்த்‌ 
தேடுதலு மற்றவிட நிலையென்ற மெளனியே, 
சித்தாத்த முத்தி முதலே, 
சிரகிரி விளங்கவரு தக்ஷினு மூர்த்தியே, 
சின்மயா னந்த குருவே! 


இத்தகைய நிலையைப்‌ பெற்றார்‌ தாயுமானவர்‌. 


பாராதி யண்டங்கள்‌ அத்தனையும்‌ வைக்கின்ற 
பரவெளியின்‌ உண்மை காட்டிப்‌ 
பற்றுமன வெளிகாட்டி, மனவெளியி னிற்றோய்ந்த 
பாவியேன்‌ பரிசு காட்டி, 
தாராள மாய்நிற்க நிச்சிந்தை காட்டிச்‌ 
சதாகால நிஷ்டை யெனவே 
சகசநிலை காட்டினை, சுகாதீத நிலயந்‌ 
தனைக்காட்ட நாட்‌ செல்லுமோ ? 
காரார எண்ணரும்‌ அனந்தகோ டிகள்நின்று 
காலூன்றி மழை பொழிதல்போல்‌, 
கால்வீசி மின்னிப்‌ படர்ந்துபர வெளியெலாங்‌ 
கம்மியா னந்த வெள்ளஞ்‌ 


மகா சமாதி 41 


சோராது பொழியவே கருணையின்‌ முழங்கிப்‌ 
தொண்டரைக்‌ கூவு முகிலே, 
சுத்தநிர்க்‌ குணமான பரதெய்வமே பரஞ்‌ 
சோதியே சுக வாரியே! 


சகசரமிலையை முன்பே பெற்ற தாயுமானவர்‌, சுகாதித 
நிலையும்‌, பல இத்திகளும்‌ பெற்றிருந்தார்‌. 


21. மகா சமாதி 


அருளையர்‌, கேரடிக்கரை ஞானியார்‌ என்ற இரு உண்‌ 
மைச்‌ "டேர்‌ தாயுமானவருடன்‌ எப்போதும்‌ இருந்து பணி 
செய்தனர்‌. ஒரு நாள்‌ குரு தம்‌ அருமைச்‌ உருக்கு 
அரிய உபதேசஞ்‌ செய்தார்‌ :--₹ அன்பர்களே ! இல்லறத்தி 
லிருந்தும்‌ மனமடக்கியோன்‌ மகாயோகடி) துறவறத்தி 
லிருந்தும்‌, மன க்குரங்‌ கடங்கான்‌ அதிவிலி ; மனங்‌ குவிக! 
இர்தை யடக்கிச்‌ சும்மாவிருத்தலே அட்ட சித்திகளினும்‌ 
அரியதொரு இத்தி; எல்லா வுளத்தும்‌ ஒரு பரமனே 
௬கறடம்‌ புரிகிறான்‌ ; அவனன்றி யானில்லை எனும்‌ அடைக்‌ 
கலவுணர்ச்சி வரவேண்டும்‌, திருவருளே தாரகமாக 
வாழுமின்‌ ; அல்லும்‌ பகலும்‌ அறிவா யிருமின்‌ ; அமைதி, 
உண்மை, இரக்கம்‌, ஈகை, நடுநிலை இவற்றை வளர்மின்‌ | 

ஓராம லேயொருகால்‌ உன்னுமல்‌, உள்ளொளியைப்‌ 

பாராமல்‌ உள்ளபடி பார்த்திருந்தால்‌ வாராதோ 

பத்துத்‌ திசையும்‌ பரந்தெழுந்தா னந்தவெள்ளம்‌ 

தத்திக்‌ கரைபுரண்டு தாள்‌ ! 
இவ்வா றருளிப்‌ பேரின்ப நிட்டை கூடி, 1742-அம்‌ ஷூ 
தைமி' பெளாணமி யன்று பரமாகாசத்திற்‌ கலந்தார்‌ வ 
ஞானப்‌ பிரகாசரான மஹரீஷி தாயுமானவர்‌. 


99. தாயுமானவர்‌ தத்துவம்‌ 


தாயுமானவர்‌ தன்னறிவுச்‌ சுடர்‌; கருதரிய சிற்சபை 
உள்ளம்‌ ; அதில்‌ அமுதநாடி அள்ளிக்‌ குதிக்கிறது ; 
௮துவே,.சச்சிதானந்த சிவத்தின்‌ இன்ப நடனம்‌ ; அதுவே 
அமைதி வெளி ; ஆங்கே உபசாந்த தேவதை, நித்தியமாய்‌, 
நீங்காச்‌ சுத்தமாய்‌, எல்லாம்‌ வைத்திருந்த தாரகமாய்‌, 
ஆனந்தமயமாய்‌, சித்துருவாய்‌, அரியநிறைவடிவாய்‌, ௬௧ 
வெளியாய்‌ இலங்குகறதஅ; அப்பொருள்‌ எல்லார்க்கும்‌ 
பொது ; அஃது உயிர்க்குயிரான அ ; மனம்‌ மதிக்‌ கெட்டாத 
பேரின்ப மயமானது : 


நான தன்மயமே யல்லால்‌ ஒன்றைத்‌ 
தலையெடுக்க வொட்டாது. தலைப்பட்‌ டாங்கே 
போலுங்‌ கர்ப்பூர தீபம்‌ போலப்‌ 
போயொளிப்ப தல்லாது புகல்வே றின்றாம்‌. 
ஞாஜகா ரத்திஜெடு ஞோய மற்ற 
ஞாதுருவு நழுவாமல்‌ நழுவி நிற்கும்‌. 
ஆலும்‌ இதள்பெருமை யெவர்க்கார்‌ சொல்வார்‌ ? 
அதுவாறுல்‌ அதுவாவர்‌ அதுவே சொல்லும்‌, 


மலரில்‌ மணம்‌, எள்ளில்‌ எண்ணெய்‌, உடவில்‌ உயிர்‌, கதிரில்‌ 
ஒளிபோலக்‌ கலந்து அனைத்தையும்‌ தனது அருள்‌ வல்ல 
மையால்‌ ஆக்கி, அளித்த, அழித்து, அடக்கித்‌ தோற்றியும்‌ 
ஆதியந்தங்‌ காட்டாத முதலாய்‌, மோனத்தில்‌ விளங்கும்‌ 
பால்‌ வெளியாய்‌, சோதியாய்‌, எல்லாமாய்‌, அல்லதுவாய்‌, 
சங்கற்ப விகற்பம்‌ தோயா அறிவாய்‌, பசுபதியாய்ப்‌ பரம்‌ 
பொருள்‌ விளங்குகிற.௮. 


அங்கிங்கெ ஐதபடி யெங்கும்‌ ப்ரகாசமாய்‌ 
ஆளந்த பூர்த்தி யாகி, 


தாயுமானவர்‌ தத்‌ தவம்‌ 43 


அருளொடு நிறைந்ததெது ? தன்னருள்‌ வெளிக்குளே 
அகிலாண்ட கோடி யெல்லாம்‌ 
தங்கும்‌ படிக்கிச்சை வைத்துயிர்க்‌ குயிராய்த்‌ 
தழைத்ததெது ? மன வாக்கினில்‌ 
தட்டாமல்‌ நின்றதெது ? சமயகோ டிகளெலாந்‌. 
தந்தெய்வம்‌ எந்தெய்வ மென்‌ (று) 
எங்குந்‌ தொடர்ந்தெதிர்‌ வழக்கிடவு நின்றதெது ? 
எங்கணும்‌ பெரு வழக்காய்‌, 
யாதினும்‌ வல்லவொரு சித்தாகி யின்பமாய்‌ 
என்றைக்கும்‌ உள்ள தெது ? மேல்‌ 
கங்குல்பக லறநின்ற எல்லையுள தெது ? அது 
கருத்திற்‌ கிரந்த ததுவே! 
கண்டனவெலாம்‌, மோன வுருவெளிய தாகவுங்‌ 
கருதி யஞ்சலி செய்குவாம்‌ ! 


அப்‌ பொருளைப்‌ பல மதங்கள்‌ பலவாறு பாவளைசெய்து 
பணிகின்றன :-- 


அன்னே (பனே௦யெனுஞ்‌ சிலசமயம்‌ ; நின்னையே 
ஓயா, ஐயா வென்னவே 
அலறிடுஞ்‌ சிலசமயம்‌ ; அல்லாது பேய்போல்‌ 
அலறியே யொன்று மிலவாய்ப்‌ 
பின்னேது மறியாமல்‌ ஒன்றைவிட்‌ டொன்றைப்‌ 
பிதற்றிடுஞ்‌ சில சமயமேல்‌, 
பேசரிய வொளியென்றும்‌, வெளியென்றும்‌, நாதாதி 
பிறவுமே நிலய மென்றுந்‌ 
தன்னேரி லாததோ ரணுவென்று, மூவிதத்‌ 
தன்மையாங்‌ கால மென்றுஞ்‌ 
சாற்றிடுஞ்‌ சிலசமயம்‌, இவையாகி,வேறதாய்ச்‌ 
சதாஞான ஆனந்த மாய்‌ 
என்னே யெனேகருணை விளையாட்‌ டிருந்தவா 
0றம்மஜேர்‌ புகல எளிதோ ? 


44 மஹரிஷி தாயுமானார்‌ 


இகபர மிரண்டினிலும்‌, உயிரினுக்‌ குயிராகி 
யெங்குநிறை கின்ற பொருளே ! 


அ குறைவற்ற நிறைவு ; அருமறையும்‌ பேதமதங்க 
ளும்‌ வாய்வாதமும்‌ காணாதது; மோனத்தில்‌ உணர்வா 
வது; வேத வர்ணனைக்கும்‌ அப்பாலான அ ; அது சர்வ 
சாட்சி ; நிர்ககுணக்‌ கடல்‌ ; அஃது ஒன்ற; அருளாற்‌ பல 
வாக விளையாடுகிறது; தேனும்‌, அமுதும்‌, பாலும்‌, கருப்‌ 
பஞ்சாறும்‌, பழரசமும்‌ கலந்த இனிப்பினும்‌ மிக்க அருட்‌ 
கனிச்சுவை ; கன்றாய்க்‌ கதறும்‌ அன்பர்க்கு ௮௮ தாயன்‌ 
புடன்‌ கருணேமயமாய்‌ வழங்கும்‌ ; இடம்‌ காலம்‌ காரணம்‌ 
கற்பனைகளைக்‌ கடந்து, கருத்தினுட்‌ கருத்தாய்‌, காலம்‌ 
தேசம்‌ கருவி செயல்‌ இவற்றை வகுத்து, உயிர்த்திரளே 
யாட்டும்‌ உயிர்ப்‌ பொருள்‌ ; ௮அவே எல்லாரும்‌ வணங்கும்‌ 
இயல்பு ; இயல்பென்‌ அம்‌ திரியாத இன்பம்‌ ; எல்லா மதத்தி 
னர்க்கும்‌, அறிஞரல்லாருக்கும்‌, அணிமாதி சித்தருக்கும்‌, 
மோன மாதவர்க்கும்‌, இச்திராதி போகநலம்‌ பெற்றபேர்க்‌ 
கும்‌ இதுவே தாயகம்‌; இதுவே சந்தான கற்பகம்‌ ; இது 
வே சன்மார்க்க ஞானத்தின்‌ பொருள்‌ ; இதுவே இருளை 
யுண்ணும்‌ இயடலாலி; தன்னை யறிந்தோலரக்‌ கலந்து 
தாலுக்குவது ; ௮.௮ தானான தன்மயம்‌ ; தானன்றி வேறற்‌ 
றஅ; அறிவான்‌, அறிவு, அறிபொருள்‌ ; காண்பான்‌, கண்‌, 
காட்சி என்னும்‌ முப்புடி. கடந்த அத்துவித நிலை ௮துவே ; 
எல்லாச்‌ சமயங்களும்‌ அதன்‌ விளையாட்டே, 


வேறுபடுஞ்‌ சமயமெல்லாம்‌ புகுந்து பார்க்கின்‌, 
விளங்குபரம்‌ பொருளேநின்‌ விளையாட்‌ டல்லால்‌ 
மாறுபடுங்‌ கருத்தில்லை, முடிவில்‌ மோன 
வாரிதியில்‌ நதித்திரள்போல்‌ வயங்கிற்‌ றம்மா ! 


தாயுமானவர்‌ தத்துவம்‌ 45 


இந்த அற்புதப்‌ பொருள்‌ உன்னுள்‌ உள்ளது ; அனால்‌ அதை 
அசை யாணவ மனத்திரை மூடிக்கொண்டிருக்கறெது ; 
இந்த ஆணவமே ஒன்றைப்‌ பலவாக்கி, மதியை மயக்கி, 
அல்லதைப்‌ பற்றி அல்லல்‌ விளைப்பது; இந்த ஆணவ 
மனத்தை வென்றாலேதான்‌ உண்மை உதிக்கும்‌. 


சினமிறக்கக்‌ கற்றாலும்‌ சித்தியெல்லாம்‌ பெற்றாலும்‌ 
மனமிறக்கக்‌ கல்லார்க்கு வாயேன்‌ பராபரமே ? 


சுகாரம்பப்‌ பெருவெளியான உள்ளத்தானை அடைவ 


தெப்படி ? குருமணி கூஅறார்‌ :-- 


துள்ளுமறி யாமனது பலிகொடுத்‌ தேன்‌ ; கர்ம 
துஷ்டதே வதைக வில்லை; 
துரியநிறை சாந்ததே வதையாம்‌ உளக்கே 
தொழும்பன்‌ அன்‌ பபிஷேக நீர்‌ ; 
உள்ளுறையில்‌ என்னுவி நைவேத்தி யம்ப்ராணன்‌ 
ஓங்குமதி தூப தீபம்‌; 
ஒருகால்‌ மன்றிது சதாகால பூலசயா 
வொப்புவித்‌ தேன்‌ கருணைகூர்‌! 
தெள்ளிமறை வடியிட்ட அமுதப்‌ பிழம்பே, 
தெளிந்த தேனே சீனியே , 
திவ்யரச மியாவுந்‌ திரண்டொழுகு பாகே, 
தெவிட்டாத ஆனந்‌ தமே! 
கள்ளன்‌அறி வூடுமே மெள்ளமெள வெளியாய்க்‌ 
கலக்கவரு நல்ல வுறவே, 
கருதரிய சிற்சபையில்‌ ஆனந்த நிர்த்தமிடு 
கருனு கரக்‌ கடவுளே ! 


46 மஹரிஷி தாயுமானார்‌ 


இத்தகைய உள்வழிபாட்டால்‌ கடவுளுறவிற்‌ கலக்கவேண்‌ 
டும்‌. உடல்‌ குழைய, என்புருக, விழிபெருக, மனங்‌ 
கரைய இறைவனை ஆர்வமுடன்‌ கூவவேண்டும்‌ :-- 


அரும்பொனே, மணியே, என்‌ அன்பே, என்‌ அன்பான 
அறிவே, என்‌ அறிவி லூறும்‌ 
ஆனந்த வெள்ளமே யென்றென்று பாடினேன்‌ ; 
ஆடினேன்‌ நாடி நாடி ; 
விரும்பியே கூவினேன்‌ ; உலறினேன்‌ ; அலறினேன்‌ : 
மெய்சிலிர்த்‌ திருகை கூப்பி, 
விண்மாரி யெனவெனிரு கண்மாரி பெய்யவே 
வேசற்‌ றயர்ந்தே வியான்‌ 
இரும்புநேர்‌ நெஞ்சகக்‌ கள்வனு கிலும்உன்னை 
இடைவிட்டு நின்ற துண்டோ ? 
என்றுநீ யன்றுநான்‌ ; உன்னடிமை யல்லலே ? 
யாதேனும்‌ அறியா 0வறுந்‌ 
துரும்பனேன்‌ என்னினுங்‌ கைவிடுதல்‌ நீதியோ ? 
தொண்டரொடு கூட்டு கண்டாய்‌ ; 
சுத்தநிர்க்‌ குணமான பரதெய்வ மேபரஞ்‌ 
சோதியே ௬௧ வாரியே ! 


இவ்வாறு, அருட்பொழிவிற்கும்‌ அன்பர்‌ கூட்டத்திற்கும்‌ 
ஆர்வங்கொண்ட ஈல்லோரை இறைவன்‌ ஆட்கொண்டு 
இன்ப மருளுவது உண்மை ! 


23. சசரவாரும்‌ சகத்தீரே ! 
உல£ர்‌, மானிடப்பிறவி வாய்த்த லரிது; கடவுளடைவே 
உடலின்‌ பயன்‌. மனத்தை அடக்‌, அன்பைப்‌ பெருக்கி, 
அருளொளிபெற்று, இறைவனை யறிந்து கூடுமின்‌! இது 


தருணம்‌ : 


சேரவாரும்‌ சகத்திரே ! 47 


காடுங்‌ கரையும்‌ மனக்குரங்கு 
கால்விட்‌ டோட அதன்பிறகே 
ஓடுந்‌ தொழிலாற்‌ பயனுளதோ ? 
ஒன்றாய்ப்‌ பலவாய்‌ உயிர்க்குயிராய்‌ 
ஆடுங்‌ கருணைப்‌ பரஞ்சோதி 
யருளைப்‌ பெறுதற்‌ கன்புநிலை 
தேடும்‌ பருவம்‌ இதுகண்டீர்‌ 
சேர வாருஞ்‌ சகத்தீரே ! 


செகத்திரே | பொய்ச்‌ சமயங்களில்‌ புகுர்துழல வேண்டா 7 
உள்ளம்‌ மன்ன; அதில்‌ இன்பவெளி யுள்ளது ; அதைக்‌ 
காணச்‌ சேரீர்‌ | 


காக முறவு கலந்துண்ணக்‌ 
கண்டீர்‌; அகண்டா காரசிவ 
போக மெனும்பே ரின்ப வெள்ளம்‌ 
பொங்கித்‌ ததும்பிப்‌ பூரணமாய்‌ 
ஏக வுருவாய்க்‌ கிடக்கு தையோ ; 
இன்புற்‌ றிடநாம்‌ இனியெடுத்த 
தேகம்‌ விழுமான்‌ புசிப்பதற்குச்‌ 
சேர வாருஞ்‌ சகத்தீரே ! 


இதுதான்‌ தாயுமானக்‌ கடல்‌ முழக்கம்‌. ஸ்ரீ இராமகிருஷ்ண 
பரமஹம்சர்‌ சித்தி யெல்லாம்‌ பெற்றுக்‌ காளிதேவி கோபு 
ரத்தின்‌ மீதேறி உலகை நோக்கி, 4 வாருங்கள்‌, என்‌ குழந்‌ 
தைகளே !”” என்றழைத்தார்‌. ஏசுநாதர்‌, “எல்லாம்‌ வீடுத்து 
என்‌ பீன்‌ வாருங்கள்‌ 1? என்னு €டரை அழைத்தார்‌. ஈம்‌ 
மஹரிஷி, (இஃது அறிவு; இதோ இன்பப்‌ பொருள்‌ ; அமுத . 
வாரி ; உல£ர்‌ | சாதிமத வேற்றுமையின்றி எல்லாரு உண்‌ 
ணச்‌ சேர்ந்து வாருங்கள்‌ |? என்று மெளனமாக அழைத்‌ 
அச்‌ சென்றார்‌. 


48 


மஹரிஷி தாயுமானார்‌ 


24. தாயுமாஜேபரிஷத்து 
எவ்வுயிரு மென்னுயிர்‌போல்‌ எண்ணி யிரங்கவுநின்‌ 
தெய்வ அருட்கருணை செய்யாய்‌ பராபரமே! 
எங்கெங்கே பார்த்தாலும்‌, எவ்வுயிர்க்கு மவ்வுயிராய்‌ 
அங்கங்‌ கிருப்பதுநீ யன்றோ பராபரமே ? 
என்போ லெளியவரும்‌, எங்கெங்கே பார்த்தாலும்‌ 
உள்போல்‌ வலியவரும்‌ உண்டோ பராபரமே ? 
நெஞ்சமே கோயில்‌ ; நினைவே சுகந்தம்‌ ; அன்பே 
மஞ்சனநீர்‌ ; பூசைகொள்ள வாராய்‌ பராபரமே ! 
நீயின்றி நார்‌ ? நினைவார்‌ ? என்‌ நெஞ்சகமார்‌ ? 
தாயின்றிச்‌ தலுமுண்டோ சாற்றாய்‌ பராபரமே ! 
எல்லாரு மின்புற்‌-றிருக்க நினைப்பதுவே 
அல்லாமல்‌ வேறொன்‌ றறியேன்‌ . பராபரமே! 
மாயா சகமிலையேல்‌ மற்றெனக்கோர்‌ பற்றுமிலை 
நீயேநான்‌ என்றுவந்து நிற்பேன்‌ பராபரம்‌ ! 
கண்ணுவா ரேனும்‌உள்ளைக்‌ கைகுவியார்‌ ஆயின்‌அந்த 
மண்ணுவார்‌ நட்பை மதியேன்‌ பராபரமே ! 


தன்னை அறிந்தருளே தாரகமாய்‌ நிற்பதுவே 
உன்னை அறிதற்‌ குபாயம்‌ பராபரமே ! 


ஆடுவதும்‌, பாடுவதும்‌, ஆனந்த மாகநின்னைத்‌ 
தேடுவதும்‌ நின்னடியார்‌ செய்கை பராபரமே ! 
என்னதுயான்‌ என்னலற்றோர்‌ எங்கிருந்து பார்க்கினுநின்‌ 
சன்னிதியாம்‌ நீபெரிய சாமி பராபரமே! 

படிப்பற்றுக்‌ கேள்வியற்றுப்‌ பற்றற்றுச்‌ சிந்தைத்‌ 
துடிப்பற்றார்க்‌ கன்றே சுகங்காண்‌ பராபரமே ! 


தாயமானோபநிஷத்து 49 


உன்னுமனங்‌ கர்ப்பூர வுண்டைபோ லேகரைய 
மின்னும்‌ஆ னந்த விளக்கே பராபரமே ! 13 


நேசத்தால்‌ நின்னை நினைக்கும்‌ நினைவுடையார்‌, 
ஆசைக்‌ கடலில்‌ அழுந்தார்‌ பராபரமே ! 14 


எங்கணும்நீ யென்றால்‌, இருந்தபடி யெய்தாமல்‌ 

அங்குமிங்கும்‌ என்றலைய லாமோ பராபரமே, 15 
உள்ளத்தி னுள்ளே ஒளிந்திருந்தென்‌ கள்ளமெல்லாம்‌ 
வள்ளல்‌அறிந்‌ தாலெனக்கு வாயுமுண்டோ பைங்கிளியே! 16: 


நாறுன தன்மை நழுவியே யெவ்வுயிர்க்குந்‌ 
தானன உண்மைதனைச்‌ சாருநாள்‌ எந்நாளோ ? 17 


எல்லையில்பே ரின்பமயம்‌ எப்படியென்‌ நோர்தமக்குச்‌ 
சொல்லறியா ஊமர்கள்போற்‌ சொல்லுநாள்‌ எந்நாளோ? 18: 
உள்ளத்தி லுள்ளேதான்‌ ஊறுஞ்‌ சிவானந்த 

வெள்ளந்‌ துளைந்து விடாய்தீர்வ தெந்நாளோ ? 19 


செப்பரிய தன்கருணைச்‌ சிற்சுகலுர்‌ பூரணத்தில்‌ 
அப்பினிடை யுப்பாய்‌ அணையுநாள்‌ எந்நாளோ ? 20 


தூய அறிவான சுகரூப சோதிதன்பால்‌ 
தீயில்‌இரும்‌ பென்னத்‌ திகழுநாள்‌ எந்நாளோ 7 ; 21 


ஓராமல்‌, மந்திரமும்‌ உன்னுமல்‌, நம்பரனைப்‌ 
பாராமற்‌ பார்த்துப்‌ பழகுநாள்‌ எந்நாளோ ? 22: 
ஆவித்‌ துணையே அருமருந்தே என்றனைந 
கூவியரைத்‌ தின்பங்‌ கொடுத்தாற்‌ குறைவாமோ ? 23 


காலால்‌ வழிதடவுங்‌ காலத்தே கண்முளைத்தாற்‌ 7 
போலே யெனதறிவிற்‌ போந்தறிவாய்‌ நில்லாயோ ? 24. 


20 மஹரிஷி தாயுமானார்‌ 


ஞானமே வடிவாய்த்‌ தேடுவார்‌ தேடு 
நாட்டமே, நாட்டத்துள்‌ நிறைந்த 
வானமே, யெனக்கு வந்துவந்‌ தோங்கும்‌ 
மார்க்கமே, மருளர்தாம்‌ அறியா 
மோனமே, முதலே, முத்திநல்‌ வித்தே, 
முடிவிலா இன்பமே, செய்யுந்‌ 
தானமே, தவமே, நின்னைநான்‌ நினைந்தேன்‌ 
தமியனேன்‌ தனைமறப்‌ பதற்கே, 


முற்றுப்‌ பெற்றது. 


25 


Printed at Shakti Press Lid, (Shanti Press), Madras. 


